25555 ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 
சங்கராச்சாரிய ஸ்வாமிகளின்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


முதற்பதிப்பு: ஆகஸ்டு 1993 


ரம்‌ 


பின்‌ அட்டை ஓவியம்‌. சில்பி 


விலை ரூ.8 


“தெய்வத்தின்‌ குரல்‌” (வானதி பதிப்பகம்‌) இரண்டாம்‌ பகுதியிலிருந்து 
தொகுக்கப்பட்டது. 
ஆனத்த விகடன்‌, ~ 


757, அண்ணா சாலை, 
சென்னை - 600 002. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஜ்யோதிஷம்‌: 
வேதத்தின்‌ கண்‌ 


நம்முடைய வைதிக மதத்திற்கு ஆதாரமாகிய பதிநான்கு 
வித்யாஸ்தானங்களுள்‌ ஷடங்கங்களில்‌ சிக்ஷை, வியாகரணம்‌, 
சந்தஸ்‌, நிருக்தம்‌ என்பவை பற்றிச்‌ சொன்னேன்‌. அடுத்தது 
ஜ்யோதிஷம்‌ (சோதிடம்‌) என்பது. 


வேத புருஷனுக்கு ஜ்யோதிஷம்‌ நேத்திர ஸ்தானம்‌. 
அதாவது கண்‌. 


ஜ்யோதிஷ சாஸ்திரமானது மூன்று ஸ்கந்தங்கள்‌ அடங்கி 
யது. அதனால்‌, அதற்கு “ஸ்கந்த த்ரயாத்மகம்‌' என்று பெயர்‌. 


கர்க்கர்‌, நாரதர்‌, பராசரர்‌ முதலிய பல ரிஷிகள்‌ பல 
ஜ்யோதிஷ ஸம்ஹிதைகளைச்‌ செய்திருக்கிறார்கள்‌. ஸூரிய 
பகவான்‌, அசுரத்‌ தச்சனாகிய மயனுக்கு ஜ்யோதிஷ உபதேசம்‌ 
பண்ணினதாக ஒரு கிரந்தம்‌ இருக்கிறது. அதற்கு 'ஸூரிய 
ஸித்தாந்தம்‌' என்று பெயர்‌. இப்படித்‌ தேவர்களும்‌ ரிஷிகளும்‌ 
இயற்றிய பல ஜ்யோதிஷக்‌ கிரந்தங்கள்‌ உண்டு. மனிதர்கள்‌ 
செய்த கிரந்தங்களும்‌ இருக்கின்றன. வராஹமிஹிரர்‌ என்பவர்‌ 
பல கிரந்தங்களை எழுதியிருக்கிறார்‌. ஆர்யபட்டர்‌, 
பாஸ்கராசாரியார்‌ முதலியவர்கள்‌ பண்ணின கிரந்தங்கள்‌ பல 
இருக்கின்றன. சமீப காலத்தில்‌ சுந்தரேச்வர ச்ரெளதிகள்‌ 
என்பவர்‌ சித்தாந்த கெளஸ்துபம்‌ என்ற ஜ்யோதிஷ கிரந்தத்‌ , 
தைச்‌ செய்திருக்கிறார்‌ * 


* வேத அங்க ஜ்யோதிஷம்‌ என்றே ரிக்‌, யஜுர்‌ வேதங்களுக்கு இருப்‌ 
பதில்‌ இன்று கிடைத்திருப்பது விலக்க வேண்டிய முஹூர்த்தங்களை - 
மட்டுமே கூறுகிறது. இதைவிட விரிவானதாகக்‌ கருதப்படும்‌ அதர்வண 
ஜ்யோதிஷம்‌ என்பது கிடைக்கவேயில்லை. 

3 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


1 


ஜ்யோதிஷத்தை ஏன்‌ வேத புருஷனுக்குக்‌ கண்ணாகச்‌ 
சொல்லியிருக்கிற து? 


கண்‌ இல்லாதவன்‌ குருடன்‌. கண்‌ எதற்காக இருக்கிறது? 
பக்கத்திலுள்ள வஸ்துக்களைக்‌ கையினால்‌ தடவிப்‌ பார்த்துத்‌ 
தெரிந்து கொள்ளலாம்‌. தூரத்திலுள்ளதன்‌ ரூபம்‌ தெரிய 
வேண்டுமானால்‌, அப்பொழுது கண்ணினால்‌ பார்த்தே 
தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இடத்திலே தூரத்தில்‌ 
இருப்பதைத்‌ தெரிந்துகொள்ள நம்முடைய கண்‌ எப்படி 
உபயோகப்படுகிறதோ, அப்படிக்‌ காலத்திலே தூரத்தில்‌ 
(அதாவது பல வருஷங்களுக்கு முன்னால்‌ அல்லது பல 
வருஷங்களுக்கு அப்புறம்‌) உள்ள கிரஹ நிலைகளைத்‌ தெரிந்து 
கொள்ள ஜோதிஷ சாஸ்திரம்தான்‌ உதவி செய்கிறது. இன்றைக்‌ 
குச்‌ சூரியனும்‌ சந்திரனும்‌ மற்ற கிரஹங்களும்‌ எங்கே இருக்கின்‌ 
றன என்பதைப்‌ பிரத்யக்ஷத்தில்‌ பார்த்துத்‌ தெரிந்து கொள்ள 
லாம்‌. கண்ணில்லா விட்டாலும்‌ கையால்‌ தடவியே கிட்டத்தில்‌ 
உள்ளதன்‌ ரூபத்தைத்‌ தெரிந்து கொள்வதுபோல்‌, ஜ்யோதிஷ 
சாஸ்திரம்‌ தேவைப்படாமல்‌ நம்‌ கண்ணாலேயே பார்த்து, 
காலத்தில்‌ கிட்டே, அதாவது நிகழ்காலத்தில்‌ உள்ள கிரஹ 
நிலைமைகளை அறிந்து கொண்டு விடலாம்‌. ஆனால்‌ 50 
வருஷத்துக்கு முன்னால்‌ அல்லது பின்னால்‌ கிரஹங்கள்‌ எங்கே 
இருக்கும்‌ என்று தெரிய வேண்டுமானால்‌, ஜ்யோதிஷ சாஸ்‌ 
திரத்தைப்‌ பார்த்தாலேயே தெரியும்‌! > : 


கிட்டத்தில்‌ உள்ளதைத்‌ தடவிப்‌ பார்த்து, அதன்‌ உருவத்தை 
அறிகிறபோதுகூட அது பச்சையா, சிவப்பா, வேறு என்ன 
கலர்‌ என்று தெரிந்து கொள்ள முடிவதில்லை. இதை அறியக்‌ 
கண்‌ வேண்டியிருக்கிறது. இதே போல, பிரத்யக்ஷத்தில்‌ ஒரு 
கிரஹம்‌ தெரிந்தால்கூட, அது அந்த நிலையில்‌ இருப்பதால்‌ 
ஏற்படுகிற பயன்‌ என்ன, அது நம்மை எப்படிப்‌ பாதிக்கிறது? 
என்று நமக்குத்‌ தெரியாது. இதை ஜ்யோதிஷம்தான்‌ நமக்குத்‌ 
தெரிவிக்கிறது. i 


ஆகவேதான்‌, ஜ்யோதிஷத்தை வேத புருஷனுக்குக்‌ கண்‌ 

என்றார்கள்‌. வைதிகக்‌ காரியங்களைச்‌ செய்வதற்கு, இன்னின்ன 

கிரஹம்‌ இன்னின்ன இடத்தில்‌ இருக்க வேண்டும்‌ என்ற விதி 

உண்டு. “நாள்‌ பார்ப்பது”, “முஹூர்த்தம்‌ வைப்பது' என்றெல்‌ 
4 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


லாம்‌ கிரஹ நிலைகளை ஓட்டித்தானே சடங்குகளைப்‌ பண்ண - 
வேண்டியிருக்கிறது? இதனால்‌ ஜ்யோதிஷம்‌ நேத்ர ஸ்தானத்‌ 
தைப்‌ பெறுகிறது. 


ஜ்யோதிஷத்துக்கு 'நயனம்‌' என்று ஒரு பெயர்‌ உண்டு. “நய” 
என்றால்‌ அழைத்துக்‌ கொண்டு போவது (to lead). கண்ணில்‌ 
லாதவனை இன்னொருவர்தானே அழைத்துக்‌ கொண்டு போக 
வேண்டியிருக்கிறது? அதனால்‌ கண்தான்‌ அழைத்துப்‌ போகிற 
லீடராக இருக்கிறது என்பது தெரிகிறது! வேத கர்மாக்களைப்‌ 
பண்ணுவதற்கான காலத்தை நிர்ணயம்‌ பண்ணி, நம்மை 
அந்தக்‌ காரியத்துக்கு அழைத்துக்‌ கொண்டு போகிற கண்ணாக 
. இருப்பது ஜ்யோதிஷமே! 


வான சாஸ்திரம்‌ (Astronomy) என்பதாகக்‌ கிரஹங்களின்‌ 
நிலைமைகளை மட்டும்‌ ஆராய்ச்சி பண்ணுவதோடு இன்றைய 
ஸயன்ஸ்‌ நின்றுவிடுகிறது. அவை அந்த நிலைகளில்‌ இருப்பது 
லோகத்தை எப்படிப்‌ “பாதிக்கிறது, நம்மை எப்படிப்‌ பாதிக்‌ 
Ang, அவற்றை நமக்கு அனுகூலமாக்கிக்‌ கொள்ள என்ன 
பண்ண வேண்டும்‌ என்கிற விஷயங்களை - அதாவது, 
“ஜோஸ்யம்‌ பார்ப்பது என்று நாம்‌ சொல்கிற Astrology சமா 
 சாரங்களையும்‌ AstronomyGun@ சேர்த்துச்‌ சொல்வது 
ஜ்யோதிஷ சாஸ்திரம்‌. 


கிரஹங்கள்‌, நக்ஷத்ரங்கள்‌, இதி ஆகியன இப்படியிப்படி 
இருந்தால்‌, அந்தச்‌ சமயத்தில்‌ செய்யும்‌ கர்மாக்களுக்கு இப்படி 
யாகப்பட்ட பலன்கள்‌ உண்டாகின்றன என்பதைச்‌ சொல்லவே 
ஜ்யோதிஷ சாஸ்திரம்‌ ஏற்பட்டது. வைதிகக்‌ கர்மாக்களைச்‌ 
செய்வதற்குரிய அனுகூலமான காலங்களை நிர்ணயிப்பதற்‌ 
காகவே வேதாங்கமான ஜ்யோதிஷம்‌ ஏற்பட்டது. இதில்‌ கிரஹ 
ஸஞ்சாரம்‌ முதலானதுகளை கணக்குப்‌ பண்ண வேண்டியிருந்த 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ase. ff அன 


தால்‌ கணிதமும்‌ நிறையச்‌ சேர்ந்துவிட்டது. 


யாகம்‌ பண்ணும்‌ இடமான யக்ஞவேதி, சயனம்‌ என்பதான 
யக்ஞபூமி அமைப்பு ஆகியவற்றுக்கு நிர்ணயமான அளவுகள்‌ 
உண்டு. அந்த அளவுப்படி அமைத்து யக்ஞம்‌ பண்ணினாலே 
பலன்‌ உண்டு. அதனால்‌ யக்ஞவேதிகளின்‌ அளவுகளைத்‌ 
தீர்மானமாகக்‌ கணக்குப்‌ பண்ணிக்‌ கொடுக்க வேண்டிய 
தாயிற்று. இந்த ரீதியிலும்‌, வேதத்துக்குத்‌ துணை அங்கமாக 
கணிதம்‌ அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது! 


ஜ்யோதிஷத்தில்‌ மூன்று ஸ்கந்தங்கள்‌ இருக்கின்றன என்ப 
தாக முன்பே சொன்னேன்‌. மடத்தில்‌ ஜ்யோதிஷம்‌ தெரிந்த ஒரு 
சாஸ்திரிகள்‌ இருந்தார்‌. அவருக்கு ஒரு பட்டம்‌ கொடுக்க 
யோசித்தோம்‌. கடைசியில்‌ 'த்ரிஸ்கந்த பாஸ்கர்‌ என்னும்‌ 
பட்டத்தைக்‌ கொடுத்தோம்‌. ஸ்கந்தம்‌ என்றால்‌ மரத்தின்‌ 
அடிக்கட்டையில்‌ இருந்து பிரிகிற பெரிய கிளைகளுக்குப்‌ 
பெயர்‌. ஜ்யோதிஷ சாஸ்திரத்தில்‌ ஸித்தாந்த ஸ்கந்தம்‌, ஹோரா 
ஸ்கந்தம்‌, ஸம்ஹிதா ஸ்கந்தம்‌ என்று மூன்று ஸ்கந்தங்கள்‌ 
இருக்கின்றன. 


அரித்மெடிக்‌, ட்ரிகனாமெட்ரி, ஜியோமெட்ரி, அல்ஜிப்ரா 
என்று பலவிதமாக உள்ள கணிதங்களெல்லாம்‌ ஸித்தாந்த 
ஸ்கந்தத்தில்‌ அடங்கி இருக்கின்றன. மேற்கத்தியர்கள்‌ 
எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்‌ “டெவலப்‌ செய்த 
Higher Mathematics-or விஷயங்கள்‌ எல்லாம்‌ புராதனமான நம்‌ 


ஜ்யோதிஷத்தில்‌ வந்து விடுகின்றன. 


அரித்மெடிக்‌ (Arithmetic) என்பது வியக்த கணிதம்‌. எண்க 

ளைத்‌ தெளிவாகக்‌ கொடுத்துப்‌ பலன்‌: கேட்பது வியக்த 

கணிதம்‌. சாதாரணக்‌ கூட்டல்‌, கழித்தல்‌, பெருக்கல்‌, வகுத்தல்‌ 
6 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


என்பவை வியக்த கணிதத்தைச்‌ சார்ந்தவை. அவ்யக்தம்‌ 
என்பது 1, 2, 3, 4 போலத்‌ தெரிந்த எண்ணிக்கையாக இராமல்‌ 
A,X என்று வைத்துக்‌ கொள்வது. அதைத்தான்‌ அல்ஜிப்ரா 
என்று சொல்லுகிறார்கள்‌. அவ்யக்தம்‌ என்பதற்கு -வெளிப்ப 
டையாகத்‌ தெரியாதது' என்பது அர்த்தம்‌. க்ஷேத்ர கணிதம்‌ 
என்பதுதான்‌ 'ஜ்யாமெட்ரி'. 'ஜ்யா' என்றால்‌ பூமி; “மதி” 
என்றால்‌ “அளவை முறை' என்று அர்த்தம்‌. யாகவேதி, யக்ஞ 
குண்டம்‌ இவை எப்படியிருக்க வேண்டும்‌ என்ற அளவைக 
ளைச்‌ சொல்வதற்காகவே முதலில்‌ ஏற்பட்ட ஜ்யாமிதிதான்‌ 
இங்கிலீஷ்‌ ஜ்யாமெட்ரியாயிருக்றெது. “ஜ்யாகரபி'யில்‌ வருவ 
தும்‌ இதே 'ஜ்யா'தான்‌. ஸமீகரணம்‌ என்று ஒரு கணக்கு உண்டு. 
அது அவ்யக்தங்களைக்‌ கொடுத்து வியக்தங்களைக்‌ கண்டு 
பிடிப்பது. அவ்யக்தமான எண்ணிக்கைகளின்‌ கூட்டங்களைத்‌ 
தனியாகக்‌ கொடுத்து அவற்றைச்‌ சமமாக செய்யச்‌ சொல்லு 
வது ஸமீகரணம்‌. ஸமீகரணம்‌ என்பதற்குச்‌ சமமாகப்‌ பண்ணு 
தல்‌ என்பது அர்த்தம்‌. அதைத்தான்‌ equation என்கிறார்கள்‌. 


வேதத்தின்‌ ஆறாவது அங்கமாக இருக்கும்‌ கல்ப சாஸ்திரத்‌ 
துக்கு (இதைப்‌ பற்றிப்‌ பிறகு சொல்கிறேன்‌) வேதத்தின்‌ 
ஐந்தாவது அங்கமான இந்த ஜ்யோதிஷத்தில்‌ வரும்‌ ஸித்தாந்த 
ஸ்கந்தத்தின்‌ உதவி ரொம்பவும்‌ . தேவைப்படுகிறது. கல்ப 
சாஸ்திரத்தில்‌ சுல்ப ஸூத்திரங்கள்‌ என்று ஒரு பாகம்‌ உண்டு. 
இந்த சுல்ப ஸூத்திரங்களில்‌ யக்ஞங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது யக்ஞம்‌ செய்ய வேண்டிய சாலையில்‌ யக்ஞவேதி 
எப்படிக்‌ கட்ட வேண்டும்‌ என்பன போன்றவற்றுக்கு அளவு 
முறைகளைத்‌ திட்டவட்டமாகச்‌ சொல்லியிருக்கிறது. இந்த 
யக்ஞ பூமி அமைப்புகளுக்கு 'சயனம்‌' என்று பெயர்‌. கருடன்‌ 
போன்ற ஆக்ருதியில்‌ (வடிவத்தில்‌) ஒரு சயனம்‌. இன்னும்‌ 
இப்படிப்‌ பல ஆக்ருதிகளில்‌ சயனங்கள்‌ அமைப்பதைப்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது, செங்கல்‌ சூளை போடும்‌ விதம்‌, இத்தனை 
அளவுள்ள இத்தனை செங்கல்கள்‌ அடுக்கினால்‌ இந்த ஆகிருதி 
யுள்ள சயனம்‌ வரும்‌ என்ற கணக்குகள்‌ 'சுல்ப ஸூத்ரங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றன. இதற்கு ஸித்தாந்த ஸ்கந்தத்தைப்‌ 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொண்டால்தான்‌ முடியும்‌. 


ஆபஸ்தம்ப awu ஸூத்திரத்தில்‌ ஒரு ஸமீகரணம்‌ (equation) 
7 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


Se அ ல்‌ 


இருக்கிறது. அதை விடுவிக்க-ப்ரூவ்‌ பண்ண-ஸமீபகாலம்‌ 
வரையில்‌ முடியாமலிருந்தது. வெள்ளைக்காரக்‌ கணித விதி 
களின்படி அதை 'ஸால்வ்‌' பண்ண முடியாமலிருந்ததால்‌, அது 
தப்பு என்றுகூட நினைத்து விட்டார்கள்‌. அப்புறந்தான்‌ மேலும்‌ 
ஆராய்ச்சி செய்து பார்த்ததில்‌, அந்த சுல்ப ஸூத்திர ஸமீகர 
ணம்‌ சரியானதே என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள்‌. 
இத்தனை நுட்பமான கணித ஞானம்‌, இவ்வளவு காலம்‌ தங்கள்‌ 
கண்ணிலேயே மண்ணைத்‌ தூவி வந்த அளவுக்கு ஸூக்ஷ்மமான 
ஞானம்‌, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தியே இந்தியர்‌ 
களுக்கு இருந்திருக்கிறதே என்று ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 
இதைப்‌ போல இன்னும்‌ கண்டுபிடிக்க வேண்டிய கணக்கு 
களுக்கு உரிய ஸூத்திரங்கள்‌ எவ்வளவோ இருக்கின்றன. இந்த 
ஸமீகரணங்களும்‌, அளவுகளும்‌, ஸித்தாந்த ஸ்கந்தத்தின்‌ உதவி 
யால்‌ நிரூபணம்‌ செய்ய வேண்டியவையாகும்‌. 


ரேகா கணிதம்‌, குட்டகம்‌, அங்கபாதம்‌ என்றெல்லாம்‌ 
பலவகைக்‌ கணக்குகள்‌ நம்‌ சாஸ்திரத்தில்‌ சொல்லப்‌ படுகின்றன. 


அவ்யக்த கணிதத்திற்கு பீஜ கணிதம்‌ என்றும்‌ ஒரு பெயர்‌ 
உண்டு. 


எண்ணூறு வருஷங்களுக்கு முன்‌ பாஸ்கராசாரியார்‌ என்று 
பெரிய கணித ஸித்தாந்தி ஒருவர்‌ இருந்தார்‌. நமக்கு என்னதான்‌ 
கெட்டிக்காரத்தனம்‌ இருந்தாலும்‌, பகவத்‌ ஸங்கல்பத்தை மாற்ற 
முடியாது என்பதற்குத்‌ திருஷ்டாந்தமாக அவர்‌ வாழ்க்கையில்‌ 
ஒன்று நடந்தது. அவருடைய பெண்ணுக்கு லீலாவதி என்று 
பெயர்‌. ஜாதகப்படி அவளுக்கு ரொம்பவும்‌ மாங்கல்ய 
தோஷம்‌ இருப்பதை ஜ்யோதிஷப்‌ புலியான பாஸ்கராசாரியார்‌ 
அறிந்திருந்தார்‌. ஆனாலும்‌ தமது கெட்டிக்காரத்தனத்தினால்‌ 
ஸகல க்ரஹங்களும்‌ தீர்க்க ஸெளமங்கல்யத்தைத்‌ தரும்படியான 
ஒரு லகனத்தைக்‌ கண்டுபிடித்து அதிலே புத்திரிக்கு விவாஹம்‌ 
செய்துவிட்டால்‌ அவள்‌ தீர்க்க ஸுமங்கலியாக இருக்கச்‌ 
செய்துவிடலாம்‌ என்று நினைத்தார்‌. அந்த மாதிரியான க்ரஹச்‌ 
சேர்க்கை உடைய ஒரு லக்னத்தில்‌ லீலாவதிக்குக்‌ கல்யாண 


முஹூர்த்தம்‌ வைத்தும்‌ விட்டார்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌ இப்போதுபோல்‌ கடிகாரம்‌ இடையாது. 
டடத 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வாஸ்தவத்தில்‌ அக்காலத்தில்‌ இருந்ததுதான்‌ அசல்‌ கடிகா. 
கடம்‌, SYST, கடிகை என்பதெல்லாம்‌ பானை மாதிரியான 
தீர்த்த பாத்திரத்தைக்‌ குறிக்கும்‌. இப்படிப்பட்ட ஜல 
பாத்திரமே பூர்வகாலத்திய கடிகா அல்லது கடிகாரம்‌. அதிலே 
மேல்பாகம்‌, கீழ்பாகம்‌ என்று பிரித்திருக்கும்‌. மேல்‌ பாகத்தில்‌ 
விட்ட ஜலம்‌ ஒரு துவாரம்‌ வழியாகக்‌ கழ்‌ பாகத்தில்‌ துளித்‌ 
துளியாக விழும்‌. மருந்து பாட்டிலில்‌ டோஸ்‌ மார்க்‌ பண்ணி 
யிருக்கிற மாதிரி, கீழ்‌ பாகத்தில்‌ அளவுக்கோடுகள்‌ போட்டிருக்‌ 
கும்‌. துளித்‌ துளியாய்‌ விழும்‌ ஜலம்‌ இன்ன கோடுவரை 
வந்தால்‌ இத்தனை நாழிகை என்று கணக்குப்‌ பண்ணி விடுவார்‌ 
கள்‌. அதிலுள்ள டோஸ்‌ மார்க்‌ ஒரு நாளில்‌ அறுபதில்‌ ஒரு 
பங்காகும்‌. “நாழிகை” என்று தமிழில்‌ சொல்லப்படும்‌ இந்தக்‌ 
கால அளவுக்கு ஸம்ஸ்கிருதத்தில்‌ “நாடிகா' என்பதோடு “கடிகா” 
என்றே இன்னொரு பெயரும்‌ உண்டு. அது 24 நிமிஷம்‌ கொண் 
டது. Water-clock, Water-glass என்று இங்கிலீஷிலும்‌ சொல்வார்‌ 
கள்‌. ஜலம்‌ சீதோஷ்ணத்தைப்‌ பொறுத்து evaporate (ஆவி) 
ஆவதால்‌, இதில்‌ ஏதாவது கணக்குத்‌ தப்பு வரும்‌ என்று, ஜலத்‌ 
துளிக்குப்‌ பதில்‌ “எவாபொரேட்‌' ஆகாத மண்‌ துகள்‌ விழுகிற 
மாதிரிச்‌ செய்யும்‌ கடிகாரத்துக்கு hour-glass என்று பெயர்‌. 


அந்நாள்‌ வழக்கப்படி, லீலாவதி விளையாட்டுப்‌ பெண்‌ 
ணாக இருந்த சின்ன வயசிலேயே கல்யாணம்‌. நிச்சயித்திருந்‌ 
தது. அந்தக்‌ குழந்தை மேலே சொன்ன மாதிரியான ஜல கடிகா 
ரத்திடம்‌ வந்து, குனிந்து பார்த்து ஏதோ சேஷ்டை பண்‌ 
ணிற்று. அப்போது அதன்‌ மூக்குத்தியிலிருந்து ஒரு சின்ன முத்து 
கடிகாரத்துக்குள்‌ விழுந்து, மேல்‌ பாகத்துக்கும்‌ Sp பாகத்துக்‌ 
கும்‌ நடுவேயுள்ள துவாரத்தில்‌ மாட்டிக்‌ கொண்டுவிட்டது. 


இதனால்‌ விழுகிற துளி சின்னதாகிவிடும்‌ அல்லவா? 
இப்படி, இருக்க வேண்டியதைவிடச்‌ சின்னதான துளிகளாக 
விழுந்து முஹூர்த்த லக்னக்‌ கோட்டுக்கு ஜலம்‌ வந்தபோது, 
வாஸ்தவத்தில்‌ அந்த சுபநேரம்‌ தப்பி, அடுத்த லக்னம்‌ வந்து 
விட்டது! அது கெட்ட லக்னம்‌. அந்த லக்னத்தில்‌ விவாஹமான 
தால்‌ லீலாவதி ஜாதகப்படியே ரொம்பவும்‌ பிஞ்சு வயஸில்‌ 
பதியை இழந்து விட்டாள்‌! 


முத்து விழுந்ததை அந்தக்‌ குழந்தை உள்பட ஒருத்தரும்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


A 


TA E 


முதலில்‌ கவனிக்காததால்‌ இத்தனை பெரிய விபரீதம்‌ நடந்து 
விட்டது. அப்புறம்‌ விஷயம்‌ தெரிய வந்தபோது விதியை 
யாரும்‌ : மாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்டார்கள்‌. 


கணித சாஸ்திர விஷயமாகப்‌ பிற்காலத்தில்‌ பாஸ்கராசாரி 
யார்‌ ஒரு கிரந்தம்‌ செய்ய வேண்டுமென்று நினைத்தார்‌. தமது 
புத்திரியின்‌ பெயராகிய லீலாவதி என்னும்‌ பெயரையே 
அந்தப்‌ புஸ்தகத்துக்கு வைத்தார்‌. சின்ன வயசிலேயே விதவை 
யாகித்‌ தம்மிடம்‌ வந்துவிட்ட புத்திரி லீலாவதியை கணிதத்தில்‌ 
பண்டிதை ஆக்கி, அவள்‌ பெயரிலேயே தம்‌ புஸ்தகத்தை 
எழுதினார்‌. ஸாதாரணமாக ஒரு பரம்பரையில்‌ பாட்டி, 
முப்பாட்டிகளின்‌ பேரைக்‌ குழந்தைக்கு வைத்து அவர்களு 
டைய நினைவை நீடிக்கச்‌ செய்கிறார்களல்லவா? பாஸ்கராசாரி 
யார்‌ என்ன பண்ணினாரென்றால்‌, குழந்தையே பெறாத தம்‌ 
முடைய குழந்தை, கணித மாணாக்கப்‌ பரம்பரை முழுவதற்கும்‌ 
ஓர்‌ ஆதிப்‌ பாட்டியாகச்‌ சிரஞ்ஜீவித்வம்‌ பெறும்படித்‌ தம்‌ 
முடைய புஸ்தகத்திற்கே “லீலாவதி கணிதம்‌' என்று அவள்‌ 
பேரையே வைத்துவிட்டார்‌! 
அதில்‌ வியக்த கணிதம்‌, பீஜ கணிதம்‌ முதலிய பல வகைக்‌ 
கணிதங்கள்‌ இருக்கின்றன. “லீலாவதி கணக்குகள்‌ கதை 
மாதிரியும்‌, விடுகதை மாதிரியும்‌, கவிதை மாதிரியும்‌ சுவாரஸ்ய 
மாக இருக்கும்‌. கிரஹ ஸ்திதிகள்‌, கிரஹங்களின்‌ கதிகள்‌ 
்‌ முதலியவற்றை நிர்ணயிப்பதற்கு உபயோகமாக “ஸித்தாந்த 
. சிரோமணி: என்ற ஒரு கிரந்தத்தையும்‌ ' பாஸ்கராசாரியார்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 


“பிராசீனலேகமாலை' என்னும்‌ பழைய சாஸனங்களின்‌ 
தொகுப்பான புஸ்தகத்தில்‌ உள்ள ஒரு சாஸனத்தால்‌ பூர்வ 
காலத்தில்‌ பாஸ்கராசாரியாருடைய இிரந்தங்களைப்‌ பிரசாரப்‌ 
படுத்துவதற்காக aier (குஜராத்‌) தேசத்தில்‌ இருந்த சிங்கணன்‌ 
என்னும்‌ அரசன்‌ மானியம்‌ விட்டிருந்தானென்று தெரிய 
வருகிறது. 


நவீன க்ஷேத்திர கணித இகிரந்தமாகிய ‘Y புஸ்தகத்‌ 

இன்‌ நடுவில்‌ உள்ள 7, 8, 9, 10-ம்‌ பாகங்களைக்‌ காணவில்லை 

என்று சொல்லுகிறார்கள்‌. ஸம்ஸ்கிருதத்தில்‌ 12 புஸ்தகங்களும்‌ 
10 ; 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அப்படியே இன்றைக்கும்‌ இருக்கின்றன. நமக்கு ஒன்றும்‌ 
தெரியவில்லை! “பல முறை கூட்டல்‌ போடுவதுதான்‌ பெருக்‌ 
கல்‌; பலமுறை கழிப்பதுதான்‌ வகுத்தல்‌' என்பது போன்ற 
சின்ன விஷயங்கள்கூடத்‌ தெரியாமலிருக்கிறோம்‌! 


பாஸ்கராசாரியாருக்கு முன்பு,- அதாவது இன்றைக்கு 1500 
வருஷங்களுக்கு முன்பு வராஹமிஹிரர்‌ என்று ஒருவர்‌ இருந்‌ 
தார்‌. அவர்‌ “ப்ருஹத்‌ ஸம்ஹிதை', “ப்ருஹத்‌ ஜாதகம்‌' முதலிய 
பல கிரந்தங்களைச்‌ செய்திருக்கின்றார்‌. “ப்ருஹத்‌ ஸம்ஹிதை” 
என்பது சகல சாஸ்திரங்களுக்கும்‌ ஸயன்ஸுகளுக்கும்‌ digest 
ஆகும்‌. 'இத்தனை ஸயன்ஸா நம்‌ பூர்வீகர்களுக்குத்‌ தெரிந்திருந்‌ 
தது!” என்று அதைப்‌ பார்த்தால்‌ ஆச்சரியமாக இருக்கும்‌. 
“ப்ருஹத்‌ ஜாதகத்தில்‌ ஜ்யோதிஷ விஷயங்கள்‌ யாவும்‌ உள்ளன. 

ஆரியபட்டர்‌ என்பவர்‌ 'ஆரியபட்ட ஸித்தாந்த'மென்று 
ஒரு புஸ்கதம்‌ எழுதியிருக்கிறார்‌. இவரும்‌ 1500 வருஷத்துக்கு 
முன்பு இருந்தவரே. இப்பொழுது வழங்கி வரும்‌ வாக்கிய 
கணிதமானது 'ஆரியபட்ட ஸித்தாந்த'த்தை அனுசரித்தது 
என்று சொல்லுவார்கள்‌. வராஹமிஹிரரையும்‌, ஆரியபட்ட 
ரையும்‌ நம்‌ கால ஈகhematician-களும்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 


இவ்வளவு கணித சாஸ்திரங்களும்‌ நக்ஷத்திரங்கள்‌, ஒன்பது 
கிரஹங்கள்‌ என்பவற்றின்‌ கதியைப்‌ பற்றியும்‌ ஸ்திதியைப்‌ பற்றி 
யும்‌ சொல்லுபவை. கிரஹங்கள்‌ ஏழுதான்‌. ராகு கேதுக்கள்‌ 
நிழல்‌. அதனால்‌ அவற்றைச்‌ சாயாக்‌ கிரஹங்கள்‌ என்று 
சொல்லுவார்கள்‌. சூரியனுக்கும்‌ சந்திரனுக்கும்‌ நேர்‌ விரோத 
“மாக அவை ஓடும்‌. அவற்றுக்குத்‌ தனி கணனம்‌ வேண்டாம்‌. 
சூரிய சந்திரர்களுக்கான கணனத்தின்‌ விபரீத (தலைக&ழ்‌) 
கணனமே அவற்றுக்குரிய கணனமாகும்‌. 


n 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy ` 


நக்ஷத்திரங்களுக்கும்‌ கிரஹங்களுக்கும்‌ உள்ள வித்தியாஸம்‌ 
என்ன? நம்முடைய ஸஃர்யனைச்‌ சுற்றி வருகிறவையே கிரஹங்‌ 
கள்‌. ஸூர்ய மண்டலத்தைச்‌ சேராதவை நக்ஷத்திரங்கள்‌. நம்‌ 
முடைய கண்ணுக்குத்‌ தெரிகிற அடையாளம்‌ ஒன்று இருக்கி 
றது. வைரத்தை ஆட்டிக்கொண்டே இருந்தால்‌ அது பளபள 
வென்று அசைந்து ஜ்வலித்துக்‌ கொண்டே இருக்குமல்லவா? 
அதைப்‌ போல நக்ஷத்திரங்கள்‌ அசைவோடு ஜ்வலித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌; கிரஹங்கள்‌ அசையாமல்‌ ஜ்வலிக்கும்‌. 


சூரியனும்‌ நக்ஷத்திரங்களும்தான்‌ ஸ்வயம்‌ பிரகாசம்‌ 
உடையவை. (அதாவது அவையே இயற்கையாகப்‌ பிரகாச 
முள்ளவை.) கிரஹங்கள்‌ இப்படிப்பட்ட இன்னொரு ஸ்வயம்‌ 
பிரகாச வஸ்துவினால்தான்‌ தாங்களும்‌ பிரகாசிக்கின்றன. 
(அவற்றுக்கு இயற்கை ஒளி கிடையாது.) நக்ஷத்திரங்களில்‌ பல 
விதமான வர்ணங்களில்‌ டால்‌ அடிக்கும்‌. பட்டை தீர்த்த 
வைரத்தில்‌ நீலம்‌, பச்சை, முதலிய நிறங்கள்‌ ஜ்வலிப்பதுபோல 
அவை இருக்கும்‌. கிரஹங்களான குருவும்‌ சுக்கிரனும்‌ கொஞ்சம்‌ 
பெரிய நக்ஷத்திரங்களைப்போல இருக்கும்‌. ஆனால்‌ அவற்றில்‌ 
தளதளப்பு இராது. நக்ஷத்திரங்கள்‌ தளதளவென்று இருக்கும்‌. . 
சூரியனும்‌ அப்படித்தான்‌ இருக்கும்‌. சூரியனைக்‌ கொஞ்சம்‌ 
உற்றுக்‌ கவனிக்க ஆரம்பித்தால்‌ சுற்றிலும்‌ காணப்படுகின்ற 
பிசிர்‌ போய்விடும்‌. அப்புறம்‌ கண்ணாடியில்‌ தட்டையாகச்‌ 
செய்யப்பட்ட ஒன்று ஜலத்தில்‌ மிதப்பது போல்‌ தளதள 
வென்று தோன்றும்‌. அசைவு இருக்கும்‌. சந்திரன்‌ இந்த மாதிரி 
இராது. ஸுூர்யனுக்கு உள்ளே ஒளி அசைவு உள்ளது என்ப 
தற்கு ஒரு நிரூபணம்‌ சொல்கிறேன்‌. கூரையில்‌ ஒரு துவாரம்‌ 
வழியாக ஸூர்ய வெளிச்சம்‌ வருகிறது. நிலாவும்‌ வருகிறது. 
ஸுர்யனின்‌ வெயிலானால்தான்‌ இந்தக்‌ கதிர்‌ ஆடுகிறதைப்‌ 
பார்க்கிறோம்‌. சந்திர கிரணம்‌ அசையாமலே இருக்கும்‌. மற்ற. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சரஹங்களும்‌ சந்திரன்‌ : மாதிரியே. நக்ஷத்திரம்‌ சிறியதாக 
இருந்தாலும்‌ ஒளியிலே அசைவு இருக்கும்‌. நக்ஷத்திரம்‌ பெரிய 
தாக இருந்தால்‌ VIBGYOR என்று சொல்லப்படும்‌ ஏழு நிறங்கள்‌ 
இந்த அசைவில்‌ தோன்றும்‌, வைரத்திலிருந்து கலர்கள்‌ கொட்டு 
கிற மாதிரியே! 3 


குரியனுக்கு ஸப்தாச்வன்‌ என்பது ஒரு பெயர்‌. அவனுடைய 
தேரில்‌ ஏழு (ஸப்த) குதிரைகள்‌ (அச்வங்கள்‌) உண்டு என்று 
அர்த்தம்‌ சொல்லுவார்கள்‌. “ஒரே அச்வந்தான்‌, அதற்கு ஏழு 
பேர்கள்‌ இருக்கின்றன என்று சொல்வதும்‌ உண்டு. “அச்வம்‌' 
என்பதற்கே 'ரெணம்‌' என்று ஓர்‌ அர்த்தம்‌ உண்டு. சூரியனுக்கு 
ஏழு தினுஸான வர்ணங்களை வெளிவிடும்‌ கிரணங்கள்‌ இருக்‌ 
இன்றன என்பதுதான்‌ தாத்பர்யம்‌. ஓரே கிரணந்தான்‌ ஏழு 
தினுசாகப்‌ பிரிந்து கலர்களாகிறது. விப்ஜியார்‌ என்பதும்‌ அது 
தான்‌. ஒரே கிரணத்திற்குத்தான்‌ ஏழு பேர்‌ என்று ஸ்பஷ்டமாக 
வேதத்தின்‌ தைத்திரீய ஆரண்யகத்திலேயே இருக்கிறது: ஏகோ 
அச்வோ வஹதி ஸப்தநாமா. ஒரே வெண்மைதானே refraction 
என்ற ஒளிச்சிதறலில்‌ ஏழு வர்ணமாகிறது? 


நக்ஷத்திரமே ஸ்வயம்‌ பிரகாசமுடையது. ATAUT SI 
வேறு ஒன்றிடமிருந்து ஒளியைக்‌ கடன்‌ வாங்கிக்‌ கொள்கிறது-. 
சந்திரன்‌ ஸுர்யனிடமிருந்து வாங்கிக்‌ கொள்கிறது போல! 


நக்ஷத்திர ஒளி அசைவால்தான்‌ “அது கண்ணைச்‌ சிமிட்டு 
இறது”; “Twinkle twinkle little star -erru gi கிரஹங்கள்‌ கண்‌ 
ணைச்‌ சிமிட்டின என்று யாராவது எழுதினால்‌ தப்பு. 


நக்ஷத்திரங்கள்‌ கிழக்கே உதயமாகி மேற்கே அஸ்தமிக்கும்‌. 
கிரஹங்களும்‌ மேற்கே போகும்‌. ஆனால்‌ நித்தியம்‌ கொஞ்சம்‌ 
கிழக்காக நகர்ந்துகொண்டே போகும்‌. ழெக்கே ஓடும்‌ ரயிலுக்‌ 
குள்‌ ஒருத்தன்‌ மேற்கே நடக்கிறதுபோல்‌, ஏழு கிரஹங்களும்‌ 
கிழக்கே நகர்ந்து கொண்டே போகும்‌. இவற்றின்‌ ஸ்திதிகளை 
ஜ்யோதிஷ சாஸ்திரம்‌ சொல்லுகிறது. 


13 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கிரஹங்களும்‌ 


மணித வாழ்வும்‌ 


பிரபஞ்சத்தில்‌ நவகிரஹங்களின்‌ ஸ்திதிகளைப்‌ போலவே 
மனிதர்களுடைய ஸ்திதியும்‌ மாறிக்‌ கொண்டே வருகிறது. 
கஷ்டம்‌, ஸெளக்கியம்‌, துக்கம்‌, ஸந்தோஷம்‌, உன்னத பதவி, 
தாழ்ந்த பதவி என்று இப்படி எல்லோருடைய ஸ்திதியும்‌ மாறி 
வருகிறது. . இப்படி மாறிக்‌ கொண்டே இருப்பவன்‌ மனிதன்‌ 
மட்டும்‌ அல்லன்‌. ஸ்தாபனங்களும்‌ அப்படியே. தேசங்களுக் 
கும்‌ உயர்ந்த காலம்‌, தாழ்ந்த காலம்‌ என்று வருகிறது. 


லோகத்தில்‌ நடக்கும்‌ ஸுகதுக்கங்களுக்கும்‌ கிரஹங்களுக் 
கும்‌ ஸம்பந்தம்‌ உண்டென்று கண்டு கொண்டு மஹரிஷிகள்‌ 
இன்ன இன்ன மாதிரி கிரஹங்கள்‌ இருந்தால்‌ இன்ன இன்ன 
பலன்‌ கிடைக்கும்‌ என்று சொல்லியிருக்கிறார்கள்‌. ஒரு காரியம்‌ 
ஆரம்பித்தால்‌, அதன்‌ ஆரம்பகால கிரஹ ரீதிகளைக்‌ கொண்டு 
மேலே நடக்கும்‌ ஸுகதுக்கப்‌ பலன்களைச்‌ சொல்லும்‌ பாகத்‌ 
திற்கு “ஹோரா ஸ்கந்தம்‌” என்று பெயர்‌. ஜனன காலத்தை 
ஆரம்பமாக. வைத்துக்‌ கொண்டு ஜாதகம்‌ கணித்து வாழ்நாள்‌ 
முழுவதற்கும்‌ சுகதுக்க பலன்களைச்‌ சொல்லி விடலாம்‌. 


சுகதுக்க பலன்களுக்குக்‌ காரணம்‌ பலவிதமாகச்‌ சொல்லப்‌ 
படுகிறது. இது பலபேர்‌ ஒரே வியாதிக்கு வெவ்வேறு காரணம்‌ 
சொல்கிற மாதிரிதான்‌. வைத்தியர்கள்‌ தாது வித்தியாசத்தில்‌ 
இந்த வியாதி உண்டாயிற்றென்று சொல்கிறார்கள்‌. மந்திரவாதி 
தெய்வக்‌ கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுறான்‌. 
ஜ்யோதிஷன்‌ கிரஹ கதியால்‌. அது வந்தது என்கிறான்‌. தர்ம 
சாஸ்திரமோ பூர்வ கர்ம பலன்‌ என்று சொல்லுகிறது! உணர்ச்சி 
மாறுதல்களாலேயே தேக ஸ்திதியும்‌ மாறிவிடுகிறது என்று 
மனோ தத்துவ நிபுணர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌! இப்படி 
ஒன்றுக்கே பல. காரணங்கள்‌ சொல்லப்படுகின்றன. உண்மை 
யில்‌, கிரஹ கதியால்‌ ' வருகிறதா? தாதுக்களால்‌ வருகிறதா? 
மனத்தின்‌ சலனத்தால்‌ வருகிறதா? மற்றவையால்‌ வருகிறதா? 

14 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இவற்றில்‌ ஒன்றும்‌ பொய்யில்லை. எல்லாம்‌ காரணங்களே. 
எல்லாம்‌ ஒன்றின்‌ அடையாளங்களே. நாம்‌ தெரிந்து கொள்ளு 
வதற்காக இப்படிப்‌ பலவகையிலும்‌ காரணங்கள்‌ ஏற்பட்டு 
ஒன்றாகக்‌ கூடி அனுபவத்தைக்‌ கொடுக்கின்றன. ஒவ்வொருவர்‌ 
ஓவ்வொரு காரணத்தை எடுத்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. மழை 
பெய்தால்‌ ஈரம்‌ உண்டாகிறது; ஈசல்‌ உண்டாகிறது; தவளை 
கத்துகிறது. இவ்வளவும்‌ மழை பெய்ததற்கு அடையாளங்கள்‌. 
அதுபோல நம்‌ பூர்வ கர்மாவின்‌ பலன்‌ உண்டானதற்கு அனேக 
அடையாளங்கள்‌ அமைகின்றன. ஒவ்வொன்றும்‌ அதற்கு 
அடையாளந்தான்‌. எல்லாவற்றுக்கும்‌ ஸம்பந்தம்‌ உண்டு. 
கர்மாவை அனுளரித்து கிரஹகதி ஏற்படுகிறது, வியாதி ஏற்படு 
Ang), மனச்சஞ்சலம்‌ உண்டாகிறது. பிசாசாதிகளின்‌ பீடை 
உண்டாகிறது. எல்லாம்‌ ஒரு கர்மாவின்‌ பலனாகவே உண்டா 
இன்றன. ஒவ்வொரு வழியிலும்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. இவற்‌ 
றில்‌ சிரஹரீதியாக உள்ள பலன்களைத்‌ தெரிந்து கொள்ளக்‌ 
கணக்கு மிகவும்‌ உபயோகமாக இருக்கிறது! ்‌ 


ஜ்யோதிஷ சாஸ்திரத்தில்‌, “ஸம்ஹிதா ஸ்கந்தம்‌” என்று ஒரு 
பிரிவு இருக்கிறது என்றேனல்லவா? ஜலம்‌ எங்கே ஓடுகிறது? 
பூமிக்குள்‌ நதி under-current ஆக்‌ எங்கெங்கே போகிறது? 
உள்ளே ஜலம்‌ இருப்பதற்கு மேலே என்ன என்ன அடையாளம்‌ 
இருக்கும்‌?-என்பவை போன்ற பல விஷயங்கள்‌ அதில்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றன. வாசனைத்‌ திரவியங்கள்‌ செய்யும்‌ 
விதம்‌, வீடு கட்டும்‌ அளவு, சகுன சாஸ்திரம்‌, நிமித்த சாஸ்திரம்‌ 
முதலிய எல்லாம்‌ இந்த ஸம்ஹிதையில்‌ சொல்லப்படுகின்றன. 

சகுனம்‌ வேறு, நிமித்தம்‌ வேறு. நிமித்தம்‌ என்பதுதான்‌ 
வரப்போவதை ஏதோ ஒரு தினுஸில்‌ அடையாளம்‌ காட்டுவ x 
தற்குப்‌ பொதுப்‌ பெயர்‌. அதில்‌ ஒரு வகையே சகுனம்‌. சகுனம்‌ 

15 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


| 

i 

l 
என்பதற்குப்‌ “பக்ஷி: என்பது அர்த்தம்‌. பக்ஷிகளால்‌ ஏற்படும்‌ 
நிமித்தங்களுக்குத்தான்‌ சகுனம்‌ என்று பெயர்‌. உலகத்தில்‌ 
ஒன்றுக்கொன்று ஸம்பந்தமில்லாத வஸ்து ஒன்றும்‌ இல்லை. 
நடக்கும்‌ காரியங்களும்‌ அப்படியே. ஸரியான கணக்குத்‌ 
தெரிந்தால்‌ எல்லாம்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. உலகத்தில்‌ 
நடப்பவை எல்லாம்‌ ஒரே ஒருவனுடைய ஆக்ஞையால்தான்‌ 
நடக்கின்றன; ஓரே கணக்காக நடக்கின்றன. அதனால்‌ ஒரு 
காரியத்தைக்‌ கொண்டு மற்ற எல்லாவற்றையும்‌ கண்டு பிடிக்க 
லாம்‌. கைரேகை, ஆரூடம்‌, கரஹநிலை முதலிய எல்லாம்‌ 
ஒன்றுக்கொன்று ஸம்பந்தம்‌ உடையனவாகவே இருக்கின்றன. 
எல்லாம்‌ நிஜந்தான்‌. இவற்றில்‌ ஒன்றே நிமித்தம்‌. அதில்‌ ஒரு 
அங்கமே சகுனம்‌. 


ஒரு ue) வலமிருந்து இடம்போனால்‌ இன்ன பலன்‌; 
இன்ன uah கத்தினால்‌ இன்ன விளைவு ஏற்படும்‌, என்று சகுன 
சாஸ்திரம்‌ கூறும்‌. 


“நிமித்தம்‌” என்பதிலேயே, நாம்‌ “சகுனம்‌ பார்ப்பது” என்று 
சொல்வதிலுள்ள மற்ற எல்லாமும்‌ வரும்‌. Omen என்று பொது 
வாகச்‌ சொல்வது நிமித்தம்தான்‌. (கீதை ஆரம்பத்தில்‌) “நிமித்‌ 
தானி ச பச்யாமி விபரீதானி கேசவ” என்று யுத்தம்‌ ஆரம்பிக்கு 
முன்‌ அர்ஜுனன்‌ பகவானிடம்‌ சொல்கிறான்‌. “கெட்ட சகுனங்‌ 
களைப்‌ பார்க்கிறேன்‌” என்று நாம்‌ சொல்வதைத்தான்‌, “விபரீத 
மான நிமித்தங்களைப்‌ பார்க்கிறேன்‌" 
“நிமித்தம்‌ என்பதுதான்‌ சரி. நாம்‌ சகுனம்‌ என்பதே நல்லது 
அல்லது கெட்டதற்குச்‌ குசகமான பொதுப்‌ பெயர்‌ என்று 
நினைப்பது தப்பு. இந்த சூசகங்களில்‌ பக்ஷிகளால்‌ விளைவது 
மட்டுமே சகுனம்‌. ஒரு பூனை குறுக்கே போனால்‌ அது 

| நிமித்தம்‌. கருடன்‌ குறுக்கே போனால்‌ அது சகுனம்‌. 


என்கிறான்‌. அவன்‌ 


பிற்பாடு பகவானும்‌ அர்ஜுனனிடம்‌ “ 
சொல்கிறார்‌: “நிமித்த மாத்ரம்‌ 


நிமித்தத்தைப்‌ பற்றிச்‌ 
i 
| “சத்ருக்களை வதைப்பதாவது, 


பவ ஸவ்யஸாசின்‌' (X1.33.) 

ட்‌ அதனால்‌ பாவம்‌ வருமே!” 

என்னு அழுத்‌ அர்ஜுனனிடம்‌, 'இந்த யுத்தத்தில்‌ இவர்களை 

வதைப்பதாக நான்‌ ஏற்கனவே ஸங்கல்பம்‌ பண்ணியாகிவிட்‌ 

டது. அதனால்‌ இவர்கள்‌ இப்போதே செத்துப்‌ போனவர்கள்‌ 

தான்‌. இவர்களைக்‌ கொல்பவன்‌ நான்தான்‌. நீ வெறும்‌ கருவி 
16 Pe 


CC-0. In Public Domain. Digitized by Mi thulakshmi Research Academy 


மாத்திரமாக QG என்று பகவான்‌ சொல்கிறபோது, நிமித்த 
மாத்ரம்‌ பவ” என்கிறார்‌. 


அதனால்‌ நிமித்தம்‌ என்பது அதுவே பலனை உண்டாக்குவ 
தில்லை; இன்னொன்று நிச்சயம்‌ பண்ணிவிட்ட பலனை இது 
வெளிப்படத்‌ தெரிவிக்கிறது என்றே ஆகிறது. இதே போல, 
நம்முடைய பூர்வகர்ம பலனைத்தான்‌ நிமித்தங்கள்‌ யாவும்‌ 
தெரிவிக்கின்றன. 


சுருக்கமாகச்‌ சொன்னால்‌, மூன்று ஸ்கந்தங்களில்‌ பொது 
வாகக்‌ கணிதத்தையும்‌ Ayan கதிகளையும்‌ சொல்லுவது 
“ஸித்தாந்தம்‌. தனித்தனியாக மனிதனுடைய ஸாகதுக்க 
பலனைச்‌ சொல்லுவது “ஹோரை” அல்லது ஜாதகம்‌. “ஹோரா” 
விலிருந்துதான்‌ ஜாதகமே 'ஹாரஸ்கோப்‌' எனப்படுகிறது. 
மிச்சம்‌ உள்ளவை எல்லாம்‌ “ஸம்ஹிதை. 


புராதன நூல்களில்‌ 
வீன 
கண்டுபிடிப்புகள்‌ 


வராஹமிஹிரர்‌ “ப்ருஹத்‌ ஸம்ஹிதை" என்று ஒரு கிரந்தம்‌ 
எழுதியிருக்கிறார்‌ என்றேனல்லவா? அதில்‌ இல்லாத விஞ்ஞா. 
னக்‌ கண்டுபிடிப்பு இல்லை. 

வெறும்‌ ஆகாசத்தில்‌ இந்தக்‌ கிரஹங்களெல்லாம்‌ இருக்கின்‌; 
றனவே. விழாமல்‌ எப்படி நிற்கின்றன? இதற்குக்‌ காரணத்தை 
நியூட்டன்‌ என்பவர்தாம்‌ கண்டுபிடித்தார்‌ என்று எல்லோரும்‌ 
நினைக்கிறார்கள்‌. மிகப்‌ பழைய காலத்தில்‌ உண்டான சூரிய 
சித்தாந்தத்தின்‌ ஆரம்பத்தில்‌ இருக்கிற ச்லோகமே, பூமி விழா 
மல்‌ இருப்பதற்கு ஆகர்ஷணசக்தி காரணம்‌ என்று சொல்லுகி 
றது. நம்‌ பகவத்பாதாளின்‌ உபநிஷத்‌ பாஷ்யத்திலும்‌ பூமிக்கு 
ஆகர்ஷண சக்தி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஒரு வஸ்துவை நாம்‌ மேலே வீசி எறிந்தால்‌ அது மறுபடியும்‌ 
ஒழே வந்து விழுகிறது. அப்படி விழுவது அதனுடைய 

17 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸ்வபாவகுணம்‌ அல்ல. அது பூமியில்‌ விழுவதற்குக்‌ காரணம்‌ 
பூமியின்‌ ஆகர்ஷண சக்தியே. ஆகர்ஷண சக்தியென்றால்‌ 
இழுக்கும்‌ சக்தி என்பது அர்த்தம்‌. பிராணன்‌ மேலே போகும்‌; 
அபானன்‌ அதைக்‌ கழே இழுக்கிறது. ஆகவே, கீழே இழுக்கிற 
சக்திக்கு அபானசக்தி என்று பெயர்‌. ஸ்ரீ ஆசாரியரவர்கள்‌ 
பிருதிவிக்கு அபானசக்தி, அதாவது ஆகர்ஷணசக்தி, இருக்கிற 
தென்று சொல்லியிருக்கிறார்கள்‌. ப்ரச்னோபநிஷத்தில்‌ (111,8.) 
“ப்ருதிவியின்‌ தேவதையே மனுஷ்ய சரீரத்தில்‌ அபானனை 
இயக்குகிறது' என்று வருகிறது. அதன்‌ பாஷ்யத்தில்‌ ஆசார்‌ 
யாள்‌, மேலே போட்ட பொருளைப்‌ பூமி ஆகர்ஷிக்கிற மாதிரி, 
மேலே போகிற பிராணனை அபானம்‌ கழே இழுப்பதைப்‌ 
பற்றிச்‌ சொல்கிறார்‌. இதனால்‌ உபநிஷத்திலேயே Law of 
Gravitation பேசப்படுவதாக ஆகிறது. இவை போன்ற பல 
அருமையான விஷயங்கள்‌ நம்முடைய சாஸ்திரங்களில்‌ இருக்‌ 
கின்றன. நமக்கு இவை தெரியாததனால்‌ தேசாந்தரத்தில்‌ உள்ள 
வர்கள்‌ நமக்கு எவ்வளவோ காலம்‌ பிற்பட்டு எழுதியவற்றுக்கு 
அளவில்லாத கெளரவத்தைக்‌ கொடுக்கிறோம்‌. 


இப்பொழுது எவ்வளவு விதமான கணக்குகள்‌ லோகத்தில்‌ 
இருக்கின்றனவோ: அவ்வளவு கணக்குகளும்‌ எவ்வளவோ வரு 
ஷங்களுக்கு முன்பே உண்டான நம்முடைய ஜ்யோதிஷ சாஸ்தி 
ரங்களில்‌ இருக்கின்றன. 


(ஸ்ருஷ்டித்‌ தொடக்கமான) கல்பாரம்பத்தில்‌ எல்லாக்‌ 
கிரஹங்களும்‌ ஒரே நேராக இருந்தன. அப்புறம்‌ காலம்‌ ஆக 
ஆக அவை கொஞ்சங்‌ கொஞ்சமாக மாறிக்‌ கொண்டே வருகின்‌ 


றன. மற்றொரு கல்பாரம்பத்தில்‌ மறுபடியும்‌ நேராக வந்து 
விடும்‌. 


நாம்‌ செய்யும்‌ கர்மாக்களில்‌ முதலில்‌ சொல்லும்‌ ஸங்கல்பத்‌ 
தில்‌ _ பிரபஞ்ச வர்ணனை, கால அளவை என்றெல்லாம்‌ 
சொல்லப்படுகிற அவ்வளவும்‌ ஜ்யோதிஷ விஷயந்தான்‌! 


பூமியில்‌ ஆகர்ஷணம்‌ மட்டுமில்லை, பூமி சுற்றுவதையும்‌ 
கூட ஆரயபட்டர்‌, வராஹமிஹிரர்‌ முதலானவர்கள்‌ சொல்லி 
யிருக்கிறார்கள்‌. பூமிதான்‌ நம்‌ பிரபஞ்சத்துக்கு மத்தியாக நின்ற 
இடத்தில்‌ நின்று கொண்டிருக்கிறது. ஸூர்யனே அதைச்‌ சுற்றி 
18 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy . 


வருகிறான்‌. அதனால்தான்‌ இரவு பகல்‌ உண்டாகியிருக்கின்றன” 
என்றே மேல்‌ நாட்டுக்காரர்கள்‌ பதினாறாம்‌ நூற்றாண்டுவரை 
நினைத்து வந்தார்கள்‌. இதற்குக்‌ கொஞ்சம்‌ மாறாக யாராவது 
ஆராய்ச்சி பண்ணிச்‌ சொன்னால்‌, அவரை மதகுருமார்கள்‌ 
stake என்ற கம்பத்தில்‌ கட்டி நெருப்பை வைத்துக்‌ கொளுத்தி 
னார்கள்‌! ஆனால்‌ ரொம்பவும்‌ பூர்வ காலத்திலேயே நமக்கு 
இந்த விஷயங்கள்‌ தெரிந்திருந்தன! 


பூமிதான்‌ ஸூர்யனைச்‌ சுற்றுகிறது. - ஸூர்யன்‌ பூமியைச்‌ 
சுற்றுவதில்லை என்பதற்கு, ஆர்யபட்டர்‌ ரொம்ப அழகாக ஒரு 
பேர்‌ கொடுத்திருக்கிறார்‌. அதற்கு 'லாகவ-கெளரவ நியாயம்‌” 
என்று பேர்‌. லகு என்றால்‌ லேசானது, சின்னது என்று 
அர்த்தம்‌. 'லகு'வைக்‌ குறிப்பது 'லாகவம்‌'. 'லேசாக', ‘oo’ 
டாக ஒன்றை . எடுத்துக்‌ கொண்டு செய்வதைத்தான்‌ “கை 
லாகவம்‌', 'ஹஸ்த லாகவம்‌' என்கிறோம்‌. லகுவுக்குப்‌ ஆப்போ 
ஸிட்‌ (எதிர்ப்பதம்‌) குரு. கனமானது, பெரியது எதுவோ 
அதுவே குரு. மஹாகனம்‌ பொருந்தியவர்‌, கனவான்‌, பெரிய 
வர்கள்‌ எனப்படுகிறவரே குரு. அவர்தான்‌ ஆசாரியர்‌. 
ஆசாரியர்‌ குரு என்றால்‌, அப்போது சிஷ்யன்தான்‌ லகு. குரு 
வான ஆசாரியரைத்தானே லகுவான சிஷ்யன்‌ பிரதக்ஷிணம்‌ 
பண்ணுகிறான்‌?-அதாவது சுற்றிச்‌ சுற்றி வருகிறான்‌? ஆசாரியர்‌ 
சிஷ்யப்‌ பிரதக்ஷிணம்‌ பண்ணுவாரா? மாட்டார்‌. நம்‌ பிரபஞ்சத்‌ 
தில்‌ (solar system-Gu) பெரியது, குருவான ஸுர்யன்தான்‌; லகு 
பூமி. குருவைத்தான்‌ லகு பிரதக்ஷிணம்‌ செய்யும்‌ என்பதே 
'லாகவ-கெளரவ நியாயம்‌”! இதன்படி பூமிதான்‌ ஸூர்யனைச்‌ 
சுற்ற வேண்டும்‌. இப்படிப்‌ பிரபஞ்சத்தை குரு - சிஷ்யக்‌ கிரம 
மாகப்‌ பார்த்து சாஸ்திரமாகவும்‌ ஸயன்ஸாகவும்‌ ஆர்யபட்டர்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ; 


இப்போது நாம்‌, எந்த மதஸ்தர்கள்‌ விஞ்ஞான சாஸ்திரம்‌ 
வளர முடியாதபடி விஞ்ஞானிகளை ஹெரிட்டிக்‌ என்று சொல்‌ 
லிக்‌ கொளுத்தினார்களோ, அதே மதஸ்தர்களோடு சேர்ந்து 
கொண்டு, “இந்தியாவில்‌ ஸயன்ஸ்‌ வளராததற்குக்‌ காரணம்‌ 
ஹிந்து மதம்‌ இந்த லோகத்து விஷயங்களை வெல்லாம்‌ அலன்‌ 
யம்‌ செய்துவிட்டது' என்று குற்றம்‌ சொல்கிறோம்‌! வாஸ்தவத்‌ 
இல்‌ அத்தனை ஸயன்ஸாகளும்‌ நம்‌ சாஸ்திரங்களிலே இருக்கின்‌ 
றன! 19 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸூர்யன்‌ இருந்தபடிதான்‌ இருக்கிறது; பூமிதான்‌ அதைச்‌ 
சுற்றி வருகிறது; பூமி சுற்றுவதால்தான்‌ ஸூர்யன்‌ உதிப்பதாக 
வும்‌ அஸ்தமிப்பதாகவும்‌ . தோன்றுகிறதேயன்றி வாஸ்தவத்தில்‌ 
ஸூர்யன்‌ பூமியின்‌ கிழக்கே தினம்‌ தினம்‌ உதித்து அப்புறம்‌ 
மேற்கே நகர்ந்து கொண்டே போய்‌ அஸ்தமிக்கவில்லை என்ற 
விஷயம்‌ ரிக்வேதத்திலுள்ள ஐதரேய பிராம்மணத்திலேயே 
சொல்லப்பட்டிருக்கிறது. “ஸூர்யன்‌ உதிப்பதும்‌ இல்லை; 
அஸ்தமிப்பதும்‌ இல்லை' என்று அதிலே தெளிவாகச்‌ சொல்லி 
யிருக்கிறது. 


பூமி சுற்றுகிற விஷயம்‌ வித்வான்‌௧ள்‌ எல்லோருக்கும்‌ 
தெரிந்திருந்த விஷயம்‌ என்பதற்குத்‌ திருமலை நாயகரிடம்‌ 
மந்திரியாக இருந்த நீலகண்ட தீக்ஷிதரின்‌, 'சிவோத்கர்ஷ 
மஞ்ஜரி'யில்‌ ஆதாரம்‌ இருக்கிறது. “பூமிர்‌ ப்ராமயதி' என்றே 
இதில்‌ கடைசி சுலோகம்‌ ஆரம்பிக்கிறது. அந்த ச்லோகத்தி 
லிருந்து நீலகண்ட தீக்ஷிதருக்குப்‌ பெரிய பாட்டனாரான 
அப்பய தீக்ஷிதருக்கும்‌ பூமி சுற்றும்‌ விஷயம்‌ தெரியும்‌ என்பது 
தெரிகிறது. (அந்த) ச்லோகத்தில்‌ என்ன சொல்லியிருக்கிறது? 


ஈச்வரனுக்கு அஷ்டமூர்த்து என்பது ஒரு பெயர்‌. பூமி, ஜலம்‌, 
வாயு, அக்னி, ஆகாசம்‌, ஸூர்யன்‌, சந்திரன்‌, (யாகம்‌ செய்கிற 
வனான) யஜமானன்‌ ஆகிய இந்த எட்டும்‌ ஈச்வரனுடைய 
- மூர்த்திகள்‌. இவற்றிலே யஜமானன்‌ ஒருத்தனுக்கு மட்டும்‌ 
ப்ரமணம்‌ (சுற்றுதல்‌) இல்லை; பாக்கி ஏழும்‌ ப்ரமணம்‌ 
உடையவையே என்று அப்பய தீக்ஷிதர்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
அப்படி அவர்‌ சொல்லியிருக்கிறார்‌ என்பதை அவருடைய 


தம்பி பேரரான நீலகண்ட தீக்ஷிதர்‌ இந்த ச்லோகத்தில்‌ எடுத்துக்‌ 
காட்டியிருக்கிறார்‌. 


காற்று நின்ற இடத்தில்‌ நிற்காமல்‌ சுற்றுவதும்‌, நெருப்பும்‌ 
கொஞ்சம்கூட ஸ்டெடியாக இல்லாமல்‌ அசைந்து ஆடுவதும்‌, 
ஜலமும்‌ இப்படியே ஓர்‌ இடமாக இருக்க முடியாமல்‌ ஓடுவதும்‌ 
நம்‌ கண்ணுக்கே தெரிவதுதான்‌. ஆகாசத்தைப்‌ பார்க்கும்போது 
ஸூர்ய-சந்திரர்கள்‌ சுற்றுவது தெரிகிறது. ஆகாசத்திலேதான்‌ 
ஸகல சப்தங்களும்‌ இருக்கின்றன. சலனம்தான்‌ சப்த மூலம்‌ 
என்பதால்‌ அந்த ஆகாசமும்‌ ப்ரமணமுடையது என்று தெரிகி 
றது. ஆனால்‌ பூமியைப்‌ படத்தால்‌ அது, போட்டது 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


போட்டபடி இருக்கிற மாதிரித்தானே தெரிகிறது? இப்படித்‌ 
தெரிந்தாலும்‌, அதுவும்‌ சுற்றுகிற ஏழில்‌ ஒன்று என்றே அப்பய 
தீக்ஷிதர்‌ கருதியிருக்கிறார்‌. “பூமிர்‌ ப்ராமயதி' என்று ச்லோகம்‌ 
ஆரம்பிப்பது பூமியின்‌ சுழற்சியைத்தான்‌ சொல்கிறது. 


பூமியின்‌ ஆகர்ஷணம்‌, சுற்றுவது முதலியன இருக்கட்டும்‌. 
பூமியின்‌ ரூபத்தையே பார்க்கலாம்‌. வெள்ளைக்காரர்கள்‌ என்ன 
சொல்கிறார்கள்‌? “பூமி தட்டையாகத்‌ தோசைக்கல்‌ மாதிரி 
இருக்கிறது என்றுதான்‌ பழங்காலத்தில்‌ நினைத்தார்கள்‌. அது 
தட்டையாக இல்லை, பந்து மாதிரி உருண்டையாக இருக்கிறது 
என்று நாங்கள்தான்‌ ஸமீப நூற்றாண்டுகளில்‌ கண்டுபிடித்‌ 
Garb என்கிறார்கள்‌. ஸரி, 'ஜாகரஃபி'க்குப்‌ பேர்‌ என்ன 
சொல்கிறோம்‌? 'பூகோள சாஸ்திரம்‌' என்கிறோம்‌. 'பூசாஸ்‌ 
திரம்‌' என்று சொன்னாலே போதும்‌. ஆனாலும்‌ பூமியானது 
கோளமாக, அதாவது உருண்டையாக இருப்பது நமக்கு 
ஆதிகாலத்திலிருந்தே தெரியும்‌ என்று தெரிவிப்பதாகத்தான்‌ 
“பூகோளம்‌' என்று சொல்லியிருக்கிறது. 


Universe எனப்படும்‌ ஸகல நக்ஷத்ர லோகங்களும்‌ உட்பட்ட 
பிரபஞ்சத்தை 'ப்ரம்மாண்டம்‌” என்கிறோம்‌. “பிரம்மனால்‌ 
படைக்கப்பட்ட :அண்டம்‌' இது. அண்டம்‌ என்றால்‌ என்ன 
தெரியுமா? கோழி முட்டை. கோழி முட்டை திட்டமான 
உருண்டையாக இருப்பதல்ல. ஓர்‌ உருண்டையின்‌ ஓரங்களைத்‌ 
, தட்டிவிட்ட மாதிரி நீளவட்டத்தில்‌ கனபரிமாணம்‌ உள்ளதாக 
முட்டை இருக்கிறது. நவீன விஞ்ஞானத்திலும்‌ Universe என்பது 
உருண்டையாக (spherical) இல்லை; முட்டை மாதிரி oval 
வடிவத்தில்‌ கனபரிமாணமுள்ளதாக — elliptical-yaGar இருக்‌ 
Hing) என்கிறார்கள்‌. ; 


இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழுக்க நகர்ந்து கொண்டேதான்‌ 
இருக்கிறது என்று மாடர்ன்‌ ௮ஸ்ட்ரானமியில்‌ சொல்கிறார்‌ 
களென்றால்‌ வேதகாலத்திலிருந்து நாம்‌ இதற்குத்‌ தந்திருக்கிற 
பேரே 'இந்த உண்மையைத்தான்‌ சொல்கிறது. ஐகத்‌', “ஜகத்‌ 
என்றே நாம்‌ சொல்கிறோம்‌. ஜகத்‌ என்றால்‌ நின்ற இடத்தில்‌ 
நிற்காமல்‌ போய்க்கொண்டேயிருப்பது என்றுதான்‌ அர்த்தம்‌. 


பூமி சுற்றுகிறது என்ற வாதத்தை ஆகேேபித்தவர்களும்‌ 
5 21 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நம்மவர்களில்‌ சிலர்‌ இருந்துதான்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
ஒடு சாராருடைய அபிப்பிராயத்தைச்‌ சொல்கிறேன்‌: பூமியின்‌ 
சுற்றளவு (circumference) சுமார்‌ இருபத்தையாயிரம்‌ மைல்‌. 
அதனால்‌ ஒரு நாளில்‌ (24 மணிகளில்‌) பூமி ஒரு தடவை 
தன்னைத்தானே சுற்றிக்‌ கொள்கிறது என்றால்‌, அது மணிக்கு 
ஆயிரம்‌ மைல்‌ சுற்றுகிறது என்று அர்த்தம்‌. அப்படியென்றால்‌, 
ஒரு நிமிஷத்தில்‌ அது பதினாறு அல்லது பதினேழு மைல்‌ 
சுற்றுகிறது. அதாவது, பூமி சுற்றிக்‌ கொண்டேயிருப்பதால்‌ 
இந்த நிமிஷத்தில்‌ இந்த மயிலாப்பூர்‌ இருக்கிற இடத்தில்‌, 
அடுத்த நிமிஷம்‌ இங்கேயிருந்து பதினேழு மைலில்‌ இருக்கெ 
ஒரு ஊரோ, சமுத்ரமோ வந்தாக வேண்டும்‌. இந்த நிமிஷத்திலே 
இந்த மயிலாப்பூரில்‌ உட்கார்ந்து கொண்டிருக்கிற காக்காய்‌ 
உட்கார்ந்த இடத்தைவிட்டு எழும்பி ஆகாசத்தில்‌ நேரே 
போகிறது. அடுத்த நிமிஷம்‌ அது 8ழே வருகிறது. முன்னே 
எங்கே உட்கார்ந்திரந்ததோ அதே மயிலாப்பூர்‌ மரத்தில்‌ 
அல்லது மாடியில்‌ வந்து உட்காருகிறது. பூமி சுற்றுவது 
நிஜமானால்‌ இது எப்படி ஸாத்யமாக இருக்க முடியும்‌? அது 
மேலே எழும்பின ஒரு நிமிஷத்தில்‌ கீழே இருக்கிற பூமி சுற்றுகிற 
சுற்றில்‌ மயிலாப்பூர்‌ இருக்கிற இடம்‌ நகர்ந்து பதினேழு 
மைலுக்கு அந்தண்டை உள்ள இடமல்லவா இங்கே வந்திருக்க 
வேண்டும்‌?-இப்படிக்‌ கேட்றொர்‌ பூப்ரமண . ஸித்தாந்தத்தை 
ஆக்ூபிக்கறவர்‌. 


; இதற்கு மேற்படி ஸித்தாந்திகள்‌ என்ன பதில்‌ சொல்கிறார்‌ 
கள்‌ என்று நான்‌ பார்க்கவில்லை. 
படித்தவர்களைக்‌ கேட்டபோது, 
மைலுக்கு atmosphere என்ற காற்று மண்‌ 


டியானாலும்‌, பூமி 


மட்டுமின்றி அதன்‌ அட்மாஸ்‌ஃபியரும்‌ அதோடுகூடவே சுற்று 


கிறது என்பதில்‌ சந்தேகமில்லை! 


Arabic numeral என்று சொல்கிற 1, 2, 3, 4 
இந்தியாதான்‌ மூலமான தாய்வீடு என்று, 
நாட்டினர்‌ கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. 

22 


இலக்கங்களுக்கு 
இப்போது மேல்‌ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸைஃபர்‌ என்பதே இந்தியாவிலிருந்து வந்ததுதான்‌ என்று : 


மேல்நாட்டு அறிஞர்கள்‌ சொல்கிறார்கள்‌. இது தெரிய வந்த 
தால்தான்‌ கணித சாஸ்திரம்‌ பூரண ரூபம்‌ பெற முடிந்தது 


என்கிறார்கள்‌. 


ஸைஃபர்‌ வந்தது மட்டுமில்லை, எந்த இலக்கத்தை ஸைப 
ரால்‌ வகுத்தாலும்‌ infinity (அனந்தம்‌) வருகிறது என்ற 
சூகஷ்மமான கணித உண்மையையும்‌ பாஸ்கராசாரியார்‌ 
சொல்லி அதைப்‌ பரமாத்ம தத்வத்தோடு சேர்த்துத்‌ தம்‌ கணித 
சாஸ்திரத்தின்‌ மங்கள ச்லோகமாகக்‌ கூறுகிறார்‌. 


வகுக்கும்‌ எண்‌ (divisor) சின்னதாக ஆக ஆக, Fa (quotient) 
பெரிதாகும்‌ அல்லவா? பதினாறை எட்டால்‌ வகுத்தால்‌ 
(அதாவது வகுக்கும்‌ எண்‌ எட்டாக இருந்தால்‌) ஈவு 3; 
வகுக்கும்‌ எண்‌ நாலானால்‌ ஈவு 4; இரண்டானால்‌ ஈவு 8 
ஆகிறது. ஸைஃபராலேயே வகுத்து விட்டால்‌...? அப்போது 
ஈவானது எண்ணிக்கையாலேயே குறிப்பிட முடியாத அனந்த 
மாகி விடுகிறது; infinity ஆகி விடுகிறது. வகுபடும்‌ எண்‌ 
எதுவானாலும்‌ சரி, அதை வகுக்கிற எண்‌ ஸைஃபரானால்‌ ஈவு 
அனந்தம்‌. இதற்கு கஹரம்‌ என்று பாஸ்கராசாரியார்‌ பேர்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. “கம்‌” (Kham) என்றால்‌ ஸைஃபர்‌; “ஹரம்‌” 
என்றால்‌ வகுத்தல்‌, "இப்படி அனந்தமாக இருக்கிற பரமாத்‌ 
மாவை நமஸ்கரிக்கிறேன்‌' என்று தம்முடைய இக்‌ சாஸ்திரத்‌ 
தில்‌ அவர்‌ சொல்கிறார்‌. 


மூடதம்பிக்கையல்ல; . 


ஆதார பூர்வமான .. “| 


உண்மைகளே? i 


விஷயங்கள்‌ 
சாஸ்திரங்களில்‌ ஒரே நான்ஸென்ஸாக ap 

See பூமிக்கு வடக்கே மேரு சிகரம்‌ இருக்கிறதாம்‌. 
அங்கே உள்ள தேவர்களுக்கு நம்முடைய ஒரு வருஷம்‌ ஒரு 
நாளாகி விடுகிறதாம்‌. அந்த மேருவை ஸூர்யன்‌ சுற்றுகிறா 
z CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


னாம்‌. உப்பு ஸமுத்ரம்‌ மட்டுமில்லாமல்‌ இக்ஷு (கருப்பஞ்‌ 
சாற்று) ஸமுத்ரம்‌, க்ஷீர ஸமுத்ரம்‌ (பாற்கடல்‌) என்று ' ஏழு 
விதமான ஸமுத்ரங்கள்‌ இருக்கின்றனவாம்‌. ஐந்து கண்டங்‌ 
களாகவே பிரிந்துள்ள உலகத்தை ஏழு தீவு கொண்டது (“ஸப்த 
த்வீபா') என்று வேறு சொல்கிறார்கள்‌. எல்லாம்‌ ஓரே பேத்தல்‌” 
என்று பரிஹாஸம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


இருக்கட்டும்‌. இந்த ஸமுத்ரம்‌ ஏன்‌ இத்தனை உப்புக்கரிக்க 
வேண்டும்‌? யார்‌ அதிலே இவ்வளவு உப்பைக்‌ கொட்டினது? 
இதே மாதிரித்‌ இத்திப்பு, பாலின்‌ சுவை முதலிய உள்ள 
கடல்களும்‌. ஏன்‌ இருந்திருக்க முடியாது? 


சரி, ஸப்த த்வீபா என்றும்‌ ஸப்த ஸாகரம்‌ என்றும்‌ 
சொல்வது தப்பு என்கிறார்களே, இவற்றைச்‌ சொல்கிற சாஸ்தி 
ரத்தில்‌ பூமியின்‌ பொஸிஷனைப்பற்றி என்ன சொல்லியிருக்‌ 
கிறது? 'பூமியின்‌ வடகோடியிலே மேரு இருக்கிறது. அதற்கு 
2 எதிரே த்றாவ நக்ஷத்திரம்‌ இருக்கிறது” என்று சொல்லியிருக்‌ 
றது. i 


வடகோடிதான்‌ North Pole (வட துருவம்‌) என்று வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. இப்போது த்ருவ (துருவ) நக்ஷத்ரம்‌ இதற்கு 
நேரேயா இருக்கிறது என்று பார்த்தால்‌, அப்படியில்லை. 
Pole-க்கு 'தருவம்‌' என்ற பெயரே அந்த நக்ஷத்திரத்தின்‌ 
பெயரை வைத்துத்தான்‌. ஆனாலும்‌ இப்போது அதற்கு நேரே 
'போல்‌' இல்லை. “ஆதியில்‌ நேரேதான்‌ இருந்தது. அப்புறம்‌ 
பெரிய மாறுதல்கள்‌ ஏற்பட்டுப்‌ பூமி கொஞ்சம்‌ சாய்ந்து 
விட்டது” என்று நவீன ஆராய்ச்சியாளர்கள்‌ சொல்கிறார்கள்‌. 
நேரே சுற்றும்‌ பம்பரமாக த்ருவ நக்ஷத்ரத்தை நேரே நோக்கிய 
நிலையில்‌ பூமி சுற்றிய காலத்தைச்‌ சொல்கிற சாஸ்திரம்‌ 
அப்போது இருந்த ஏழு தீவுகளையும்‌ ஏழு கடல்களையும்‌ 
சொல்கிறது. பம்பரம்‌ சுற்றுவதில்‌ கோணல்‌ ஏற்பட்ட போது, 
ஸப்த சமுத்ரங்களும்‌ கலந்து உப்பாதிவிட்டது என்கிறேன்‌; 
அந்த வெள்ளத்தில்‌ ஸப்த த்வீபங்கள்‌ ஐந்து கண்டங்களாக 
மாறிவிட்டன என்கிறேன்‌! 


நம்முடைய வட துருவத்தின்‌ மேலே ஒரு ஸ்தானம்‌ 
இருக்கிறது. என்றால்‌, அதுதான்‌ ஸ்வர்க்கம்‌ இருக்கிற மேரு. 
a o 


்‌ CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இந்தப்‌. பூலோகம்‌ ஓர்‌ எலுமிச்சம்‌ பழம்‌ என்று வைத்துக்‌! 
கொண்டால்‌ அதன்‌ உச்சியில்‌ உள்ள புள்ளி மேரு சிகரம்‌. அந்த 
உச்சிக்கு எந்தப்‌ பக்கமும்‌ தெற்குதான்‌. உச்சியான அந்தப்‌ 
பாயின்டிலிருந்து கிழக்கேயோ, மேற்கேயோ, வடக்கேயோ, 
எங்கே போவது? எங்கேயும்‌ போக முடியாது. கழே தெற்கில்‌ 
இறங்குகிறது தவிர வேறு இசையே இல்லை. எலுமிச்சம்‌ 
பழத்தின்‌ உச்சியில்‌ ஒரு பாயிண்டை வைத்துப்‌ பார்த்தால்‌ இது 
தெரியும்‌. பூமியில்‌ உள்ள எல்லாத்‌ தேசங்களுக்கும்‌ (வர்ஷங்க 
ளுக்கும்‌) வடக்கு மேருதான்‌. ஸர்வேஷாமபி வர்ஷாணாம்‌ 
மேரு; உத்தரத WHS: என்பதன்‌ அர்த்தம்‌ இதுதான்‌! 


துருவத்திலே எப்படியிருக்கிறது? அங்கே ஆறு மாஸம்‌ மூழு 
வதும்‌ பகலாகவும்‌, ஆறு மாஸம்‌ முழுவதும்‌ இரவாகவும்‌ இருக்‌ 
கிறது. இதை ஆரம்பக்‌ கிளாஸிலேயே படித்திருக்கறோமே! 
ஒரு பகலும்‌ ஓர்‌ இரவும்‌ சேர்ந்தது ஒரு நாள்‌ என்றெபடி, ஆறு 
மாஸம்‌ பகலாகவும்‌ ஆறு மாஸம்‌ இரவாகவும்‌ உள்ள துருவத்‌ 
திற்கு நம்முடைய ஒரு வருஷம்‌ ஒரு நாளாகிறது. இதைத்தான்‌ 
தேவர்களுடைய ஒரு தினம்‌. நமக்கு ஒரு வருஷம்‌ என்பது. 


பூமி சுற்றும்போது அதன்‌ பக்கவாட்டிலுள்ள ஸகல பாகங்‌ 
களும்‌ சுற்றினாலும்‌, உச்சிப்‌ பாயின்டும்‌, இதே மாதிரி அடியில்‌ 
தென்துருவத்தில்‌ உள்ள பாயின்டும்‌ சுற்ற முடியாது. சுற்ற 
முடியாத அளவுக்குச்‌ சன்னதுதானே பாயின்ட்‌? சுற்றுவதினா 
லேதான்‌ மற்றப்‌ பகுதிகளில்‌ குரிய சந்திரனோடு தினந்தினமும்‌ 
பல கோணங்களில்‌ சம்பந்தப்பட்டு ஓரிடத்தில்‌ பதினெட்டு 
மணி நேர வெய்யில்‌ அடிக்றெது; ஆறு மணி அளவே ராத்திரி 
யாயிருக்கிறது. அதற்கு நேர்‌ எதிரே ஓரிடத்தில்‌ ஆறே மணி 
வெய்யிலாகவும்‌ பதினெட்டு மணி ராத்திரியாகவும்‌ இருக்கிறது. 
இரவு-பகலில்‌ பூமியின்‌ பல பாகங்களுக்கிடையில்‌ ஏகப்பட்ட 
கால வித்யாஸம்‌ இருக்கிறது. சில நாட்களில்‌ மட்டுமே சூரியன்‌ 
நேர்ழெக்கே உதிக்கிறான்‌; தலைக்கு நேரே ஒரு டிகிரிகூடத்‌ 
தப்பாமல்‌ வருகிறான்‌; மற்ற நாட்களில்‌ . வடகிழக்கிலிருந்து 
தென்கிழக்கு வரையில்‌ பல கோணங்களில்‌ (கஷிe-களில்‌) 
சூரியோதயம்‌ ஏற்படுகிறது. ட துருவத்தில்‌ இப்படியில்லை. 
அங்கே ஆறு மாஸம்‌ பகலிலிருந்து ஆறு மாஸம்‌ இரவுக்குப்‌ 
போய்‌, மறுபடி அதிலிருந்து ஆறு மாஸம்‌ பகலுக்கு வரும்‌ 


25 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy. 


போது சூரிய கதியைப்‌ பார்த்தால்‌, அந்த இடமானது 
சூரியனைச்‌ சுற்றாமல்‌, சூரியன்தான்‌ அந்த இடத்தைச்‌ சுற்றி 
வருகிறான்‌ என்றே தோன்றும்‌. மேரு ஸூரியனைப்‌ NTS Ff) 
ணம்‌ பண்ணுகிறான்‌ என்பது இதைத்தான்‌. 


வடதுருவத்தில்‌ ஸூரிய வெளிச்சமுள்ள ஆறு மாஸங்களை 
உத்தராயணம்‌ என்றும்‌, அங்கே இரவாடுத்‌ தென்‌ துருவத்தில்‌ 
வெளிச்சமிருக்கற ஆறு மாஸங்களை தக்ஷிணாயனம்‌ என்றும்‌ 
சொல்கிறோம்‌. 


வடதுருவத்துக்கு ஸுமேரு என்றும்‌, தென்‌ துருவத்துக்குக்‌ 
குமேரு என்றும்‌ பெயர்‌. (ஸுமேரியா தேசம்கூட 'ஸுமேரு'வி 
லிருந்து வந்ததுதான்‌. அங்கே வேதத்தில்‌ வரும்‌ தேவதைகளின்‌ 
வழிபாடு இருந்தது என்று சொல்கிறார்கள்‌.) வடக்கே தேவர்‌ 
கள்‌ இருப்பது போல்‌ தெற்கே பித்ரு லோகமும்‌ நரகமும்‌ இருக்‌ 
கின்றன. தேவதைகளையோ, பித்ருக்களான அவிகளையோ, 
நரகவாஸிகளையோ பார்ப்பதற்கு யோக சக்தியினால்‌ திவ்ய 
திருஷ்டி. பெற வேண்டும்‌. நமக்கு அந்தத்‌ இருஷ்டி, இல்லாததால்‌ 
அப்படிப்பட்ட லோகங்களும்‌ இல்லை, ஜீவர்களும்‌ இல்லை 
என்று சொல்லிவிட முடியாது. ரஷ்யாவில்‌ பிறந்து, அமெரிக்‌ 
காவில்‌ வஸித்துவிட்டு, இந்தியாவில்‌ வந்து 'தியாஸாஃபிகல்‌ 
ஸொஸைடி' ஆரம்பித்த ப்ளாவட்ஸ்து முதலானவர்கள்‌ ஆவி 
உலக, தேவதாலோக விஷயங்களைத்தான்‌ முக்யமாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. இது மட்டுமில்லை. இக்கால ஸயன்‌ 
டிஸ்ட்களில்‌ ரொம்பவும்‌ முக்யமாக நினைக்கப்படுகிற ஆலிவர்‌ 
லாட்ஜ்‌ என்கிறவர்கூட, பிற்காலத்தில்‌ லயன்ஸைவிட முக்யமாக 
இந்த ஆவிகள்‌, தேவதைகள்‌ இவற்றின்‌ ஆராய்ச்சியிலேயே 
இறங்கி,: 'இவை எல்லாம்‌ நிச்சயமாக இருக்கின்றன; இவற்றைக்‌ 
கொண்டு மனிதன்‌ அனுகூலங்களை அடையலாம்‌' என்று புஸ்த 
ங்கள்‌ எழுதியிருக்கிறார்‌. ஜ்யோதிஷம்‌ முதலான சாஸ்திரங்கள்‌ 
ஒருபுறம்‌ அஸ்ட்ரானமி மாதிரியான ஸயன்ஸ்களைச்‌ சொல்லி 
விட்டு உடனே spiritualism-க்கும்‌ போகிறதே என்று கேட்டால்‌, 
இவை இரண்டுக்கும்‌ விரோதமில்லை என்று சொல்வது போலை 
ஒரு பெரிய விஞ்ஞானியே ஸமீபத்தில்‌ இப்படிப்‌ பண்ணியிருக்‌ 

றார்‌. > 


நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ பழகிக்‌ கொள்கிறதுபோல மனுஷ்‌ 
26 
` CC-0. In Public Domain. Digitized by- Muthulakshmi Research Academy 


யர்கள்‌ தேவர்களோடு பழகி வந்த புராதன காலத்தில்‌ 
ஏற்பட்டவை நம்‌ சாஸ்திரங்கள்‌. நம்முடைய (கர்மாக்களைத்‌ 
தொடங்கு முன்‌ செய்ய வேண்டிய) ஸங்கல்பத்தைப்‌ பார்த்‌ 
தாலே இது தெரிகிறது. இந்த ஸங்கல்பமானது எத்தனையோ 
யுகாந்தரங்களுக்கு முன்‌, கோடிக்கு அப்புறம்‌ எத்தனையோ 
ஸைஃபர்கள்‌ போட வேண்டிய அத்தனை காலத்துக்கு முன்‌, 
ஸ்ருஷ்டி ஏற்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும்‌ காலத்தை 
நிர்ணயம்‌ பண்ணித்‌ தருகிறது! யுகத்தின்‌ ஆரம்பத்தில்‌ கிரஹங்‌ 
கள்‌ எப்படியிருந்தன என்பதுகூட ஜ்யோதிஷக்‌ கணக்கால்‌ 
தெரிகிறது. அப்போது எல்லா திரஹங்களும்‌ ஓரே வரிசையில்‌ 
இருந்தனவாம்‌. 


சில கணக்குகள்‌ இப்போது வித்யாஸப்படுகின்றன. பிரத்ய 
க்ஷத்தில்‌ பார்க்கிற சில நிலவரங்கள்‌ சாஸ்திரத்துக்கு மாறாக 
இருக்கின்றன என்றால்‌, உடனே சாஸ்திரம்‌ புளுகு மூட்டை” 
என்று ஆரம்பித்துவிடக்‌ கூடாது. எல்லா கிரஹங்களும்‌ நேராக 
இருந்த புராதன காலம்‌, துருவ நக்ஷத்ரத்துக்கு சரியாக நேரே 
பூமியின்‌ துருவம்‌ இருந்த ரொம்பப்‌ பழைய காலம்‌-இவற்றிலி 
ருந்தே சாஸ்திரங்கள்‌ இருந்திருக்கின்றன. அதற்குப்‌ பின்‌, பல 
யுகங்களில்‌ Nature- (இயற்கையில்‌) மகத்தான மாறுதல்‌ 
ஏற்பட்டு, பூமி மலையாகவும்‌, மலை ஸமுத்ரமாகவும்‌, MVPD 
திரம்‌ பாலைவனமாகவும்‌ இப்படியெல்லாம்‌ ஆகியிருக்கிறது. 
இந்த விவரங்களை ஜியாலஜிஸ்ட்கள்‌ சொல்கிறார்கள்‌. அதோடு 
கூட வானமண்டலத்தில்‌ கிரஹ ஸஞ்சாரங்களிலும்‌ மாறுதல்‌ 
கள்‌ ஏற்பட்டிருப்பதாக அஸ்ட்ரானமிக்காரர்கள்‌ சொல்கிறார்‌ 
கள்‌. இதனாலெல்லாந்தான்‌ சாஸ்திரத்தில்‌ என்றைக்கோ 
சொன்னதற்கு வித்யாஸமாகவும்‌ சிலவற்றை இன்றைக்குப்‌ 
பார்க்கிறோம்‌. a 


ஜ்யோதிஷத்தில்‌ ௧ 
ஆரம்பித்தது என்று 
ஆராய்ச்சியால்‌ அனும்‌ 
தட்டச்‌. சரியாக இருக்‌ 


ணக்குப்‌ பண்ணி சிருஷ்டி எப்போது 
சொல்கிறார்களோ, அதுவே நவீன 
ஈனிக்கற சிருஷ்டி காலத்துக்குக்‌ கிட்டத்‌ 
கிறது என்று சொல்கிறார்கள்‌. 


க்கு 482,000 வருஷங்கள்‌. த்வாபர யுகத்துக்கு. 
தைல வண்டு மடங்கான 864,000 வருஷம்‌. த்ரேதா 
துக்‌ 5 கான்‌ 12,96,000 வருஷம்‌. க்ருத யுகத்‌ 
யுகத்துக்கு மூன்று மடங்கான re 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


i 


HIG நாலு மடங்கான 17,28,000 வருஷம்‌. நாலு யுகங்‌ i 
சேர்ந்த சதுர்யுகம்‌” அல்லது “மஹாயுகம்‌' ற்கு 138000 
வருஷம்‌. இப்படி ஆயிரம்‌ மஹா யுகங்கள்‌ சேர்ந்தால்‌, ௮ 
தான்‌ பிரம்மாவின்‌ ஒரு பகல்‌ வேளை. அதுவே கல்பம்‌ என்ப = 
அது 14 மனுக்களின்‌ ஆட்சிக்காலம்‌. oy Aer Sai Bret 
தான்‌ மனுவந்தரம்‌' என்பது. நாம்‌ பல ராஜாக்களையும்‌ 
குடியரசுகளையும்‌ வைத்துக்‌ கொண்டிருந்தாலும்‌, லோகம்‌ 
பூராவுக்கும்‌ மேலாதிக்கம்‌ உள்ளவராக பகவான்‌ மனு என்ப 
க வைத்திருக்கிறார்‌. இப்படிப்பட்ட மனுக்கள்‌ பதினாலு 
பர்‌, மனுஷ்ய இன ஸ்ருஷ்டியிலிருந்து அது முடிகிறவரை 
ஆட்சி நடத்துகிறார்கள்‌. மனுவிலிருந்து தோன்றுவதால்தான்‌ 
ட மனுஷ்யர்‌, மனுஜர்‌ முதலான பேர்கள்‌ இருக்கின்றன. 
an என்பதும்‌ மனுவிலிருந்து வந்ததுதான்‌. இப்போது ச்வேத 
வராஹ கல்பம்‌ என்ற பிரம்மாவின்‌ பகல்‌ வேளையில்‌ ஏழாமவ 
ரான வைவஸ்த மனுவின்‌ காலத்திலே, இத்தனாம்‌ ஆண்டில்‌ 
நாம்‌ இருக்கிறோம்‌ என்று ஸங்கல்பத்தில்‌ சொல்லப்படுகிறது. 
விருந்து கணக்குப்‌ பண்ணி முதலாமவரான ஸ்வாயம்புவ 
மனு எப்போது தோன்றியிருப்பார்‌, அதாவது இந்தக்‌ கல்பத்‌ 
க oe பாது ஆரம்பித்திருக்கும்‌ என்று பார்த்தால்‌, 
Bia a கணக்கும்‌ மனுஷ்ய இனம்‌ (Human species) 
> து தான்றிற்று என்று ஸயன்ஸில்‌ சொல்லுகிறார்‌ 
களோ அதுவும்‌ ரொம்பக்கிட்டத்தில்‌ இருக்கிறது என்கிறார்கள்‌. 


m i A : - அதிலே பகலில்‌ 
தான்‌ ஸ்ரு டப்பது. ரா திரியில்‌ ர்‌ x : 
ஷ்டி ந அது த்‌ ஸ்ருஷ்டி அடங்கிப்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy _ 


போன . ப்ரளயம்‌. இப்படி 365 நாட்கள்‌ ஒரு பிரம்ம 
ஸம்வத்ஸரம்‌ (வருஷம்‌ - ஆண்டு). இதைப்‌ போல்‌ நூறு 
வருஷங்கள்‌ அவருடைய ஆயுஸ்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
ஆயுஸும்‌ அதுவே. அவரது ஆயுள்‌ முடிகிறபோது ஸகல 
லோகங்களும்‌ இல்லாமல்‌ போய்விடும்‌. அதுதான்‌ “ஆத்யந்திக 
பிரளயம்‌' என்பது. அப்புறம்‌ ஒரு பிரம்மா-ஆயுட்காலம்‌ 
ஸ்ருஷ்டியே இல்லாமல்‌, பிரம்மம்‌ மட்டும்‌ பிரபஞ்சமில்லாமல்‌, 
தான்‌ மாத்திரமாக இருக்கும்‌. அப்புறம்‌ மறுபடி இன்னொரு 
பிரம்மாவைக்‌ கொண்டு சிருஷ்டியை ஆரம்பிக்கும்‌. ஆஞ்ஜனே 
யர்தான்‌ அடுத்த பிரம்மாவாக வரப்‌ போகிறார்‌ என்று 
சொல்வார்கள்‌! 

“ஆத்யந்திக ப்ரளயம்‌' என்றால்‌ சாச்வதமான ப்ரளயம்‌ 
என்று அர்த்தம்‌. “அத்யந்தம்‌' என்ற வார்த்தையிலிருந்து 
ஆத்யந்திக' என்பது உண்டாகியிருக்றெது. 'ப்ரளயம்‌' என்றால்‌ 
ஸம்ஸாரத்திலிருந்து விடுபட்டு, உணர்ச்சியில்லாமல்‌ லயித்திருப்‌ 
பது. ஆத்யந்திக ப்ரளயத்தில்‌ இந்த லயம்‌ என்பது பரமாத்மா 
வோடேயே சாச்வதமாக ஐக்யமாகி விடுவதாஇ விடுகிறது. 
ஸ்ருஷ்டி கர்த்தாவான ப்ரம்மா நூறு UUW பூர்த்தியாகிப்‌ 
பரமாத்மாவோடு ஐக்யமாகிறபோது, அவர்‌ உண்டாக்கிய 
ஸ்ருஷ்டியும்‌ சேர்ந்து ஐக்யமாகி விடுகிறது. அப்புறம்‌ புது 
ப்ரம்மா, புது ஸ்ருஷ்டி ஆரம்பிக்கும்போதும்‌ இந்த ஜீவர்கள்‌ 
அதில்‌ மறுபடி பிறப்பதில்லை. அதனால்‌ இதை “மஹா 
ப்ரளயம்‌' என்று சொல்வது உண்டு. 


. வேறே இரண்டு ப்ரளயங்களும்‌ உண்டு. ஒவ்வொரு சதுர்‌ 
யுக முடிவிலும்‌ ஏற்படுவது ஒன்று. இதை வெறுமே “ப்ரளயம்‌' 
என்பார்கள்‌. ஆயிரம்‌ சதுர்யுகத்திற்கொரு தரம்‌ பிரம்மாவின்‌ 
ஒவ்வொரு பகலின்‌ ' முடிவிலும்‌ ஏற்படும்‌ கல்ப ப்ரளயம்‌ 
இன்னொன்று. அவருடைய ஓவ்வொரு இராக்காலமும்‌ முடிகிற 
வரை இது நீடித்து, அடுத்த பகல்‌ உதிக்கும்போது முடிந்து 
விடும்‌. இரண்டு பகல்களுக்கு நடுவேயுள்ள “இன்டர்வெல்‌'லில்‌ 
இது நடப்பதால்‌ இதற்கு “அவாந்தர ப்ரளயம்‌' என்றும்‌ பெயர்‌. 
சதுர்யுக முடிவான ப்ரளயத்தில்‌ அடங்கின ஜீவர்கள்‌ அடுத்த 
சதுர்யுக ஸைக்கிள்‌ ஆரம்பிக்கும்போது மறுபடி பிறக்கத்தான்‌. 
செய்வார்கள்‌. “அவாந்தர ப்ரளயம்‌” அல்லது 'கல்ப ப்ரளயம்‌” 
என்பதில்‌ அடங்கியவர்களும்‌ அடுத்த கல்பத்தில்‌ பிறக்கத்தான்‌ 
செய்வார்கள்‌. es 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பூலோகம்‌, புவர்‌ லோகம்‌, ஸுவர்‌ லோகம்‌, மஹர்‌ லோகம்‌, 
ஜன லோகம்‌, தபோ லோகம்‌, ஸத்ய லோகம்‌ என்று ஏழு. 
இவற்றுக்குள்தான்‌ மனுஷ்யர்கள்‌, தேவர்கள்‌ முதலான ஸகல 
இனங்களும்‌ இருக்கின்றன. இவற்றில்‌ பூலோகம்‌, புவர்லோகம்‌, 
ஸுவர்‌ லோகம்‌ இவை மூன்றும்‌ ஒரு group-.%5 இருக்கின்றன. 
'பூர்புவஸ்ஸுவ:' என்று இவற்றைத்தான்‌ அடிக்கடி கர்மாக்க 
ளில்‌ குறிப்பிடுகிறோம்‌. மற்ற நாலு லோகங்களும்‌ இவற்றை 
விட உயர்ந்தவை. பிரம்மா ஒவ்வொரு இரவிலும்‌ தூங்கும்‌ . 
போதும்‌ அவாந்தர ப்ரளயம்‌ ஏற்படுகிறதல்லவா? அப்போது 
இந்த முதல்‌ மூன்று லோகங்கள்‌ மட்டும்‌ பிரளயத்தில்‌ அழிந்து 
விடும்‌. அவரது ஆயுஸ்‌ முடிவான மஹாப்‌ பிரளயத்திலோ மற்ற 
லோகங்கள்‌ அழிந்துவிடும்‌. 


ஸூர்யனுடைய உஷ்ணம்‌ நமக்குத்‌ தெரியாத அளவுக்குக்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ குறைந்து கொண்டே வருகிறது என்று 
நவீன ஸயன்ஸில்‌ கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. ஸூர்ய உஷ்ணம்‌ 
இல்லாவிட்டால்‌ லோக வாழ்க்கை ஸாத்யமே இல்லை. 
ஆஹாரத்திலிருந்து ஆரம்பித்து லோக வாழ்வுக்கு வேண்டிய 
மழை, பருவக்காற்று எல்லாவற்றுக்கும்‌ ஸூர்ய உஷ்ணந்தான்‌ 
ஆதாரம்‌ என்கிறார்கள்‌. அதனால்‌ இப்படி ஸூர்ய உஷ்ணம்‌ 
குறைந்து கொண்டே போவதால்‌, எத்தனையோ கோடி 
வருஷங்களுக்கு அப்புறம்‌ நம்‌ லோகமே இல்லாமற்‌ போக 
வேண்டியதுதான்‌ என்று ஒரு கணக்குக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. 
சாஸ்திரப்படி பிரம்மாவின்‌ அடுத்த அவாந்தரப்‌ பிரளயம்‌ 
எப்போது வர வேண்டுமோ, அதுவும்‌ ஸயன்டிஸ்ட்கள்‌ 
கொடுக்கிற காலக்கெடுவும்‌ சற்றேறக்குறைய ஒத்திருக்கின்றன. 


ஸங்கல்பத்தில்‌ சொல்கிறபடி. இப்போது பிரம்மாவுக்குப்‌ 
பாதிக்கு மேல்‌ ஆயுஸ்‌ தீர்ந்து விட்டது. நமக்கு வாரத்தில்‌ ஏழு 
நாள்‌ பெயர்கள்‌ மாதிரி ஏழு கல்பப்‌ பெயர்கள்‌ பிரம்மாவின்‌ 
விஷயமாகச்‌ சொல்கிறார்கள்‌. அதில்‌ இப்போது நாலாவதான 
ச்வேத வராஹக்‌ .கல்பத்தில்‌ பாதிக்குமேல்‌ வந்துவிட்டோம்‌. 
பிரம்மாவுக்கு இன்றைக்கு இத்தனை வயச, இத்தனை மாஸம்‌, 
தேதி, அதில்‌ இன்ன யாமம்‌, அப்புறம்‌ நாம்‌ இன்ன கல்பத்தில்‌, 
இன்ன மன்வந்தரத்தில்‌, இன்ன சதுர்யுகத்தில்‌, இன்ன யுகத்தில்‌, 
இன்ன சகாப்தத்தில்‌, ப்ரபவ முதலான அறுபது வருஷங்களில்‌ 
நம்‌ மனுஷ்யப்‌. பஞ்சாங்கத்தின்படி இன்ன வருஷம்‌, மாஸம்‌, 


0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தேதியில்‌, லக்னத்தில்‌ இருக்கிறோம்‌ என்கிற வரையில்‌ எல்லா 
வற்றையும்‌ ஸங்கல்பத்தில்‌ சொல்கிறோம்‌. 


இந்தக்‌ கணக்குப்படிப்‌ பிரம்மா எப்போது தோன்றியிருப்‌ 
பார்‌ என்று பார்த்தால்‌, அதுவும்‌, பிரபஞ்சம்‌ எப்போது 
தோன்றியிருக்கும்‌ என்று ஸயன்ஸில்‌ போட்டிருக்கிற கணக்கும்‌, 
ஏறக்குறைய ஸரியாக இருக்கின்றன என்கிறார்கள்‌. 


பிரம்மாவின்‌ வயஸைச்‌ சொல்வதில்‌ ஒரு வேடிக்கை, 
'பரார்த்த-த்வய-ஜீவி' என்று பிரம்மாவைச்‌ சொல்கிறார்கள்‌. 
அதாவது இரண்டு பரார்த்தங்கள்‌ உயிர்‌ வாழ்கிறவர்‌ என்று 
அர்த்தம்‌. பரார்த்தம்‌ என்றால்‌ “பர' என்கிற எண்ணிக்கையில்‌ 
பாதி (அர்த்தம்‌) என்று அர்த்தம்‌. அதாவது 'பரார்த்த-த்வய- 
ஜீவி' என்றால்‌ 'இரண்டு%அரைப்‌ பர ஆயுஸ்காரர்‌' என்று 
அர்த்தம்‌. 'இரண்டு%அரைப்‌ பர' என்றால்‌ ஒரு ‘us தானே? 
அதனால்‌ “பரார்த்த த்வயம்‌' என்று சொல்லாமல்‌ 'பர' என்றே 
சொல்லிவிட்டால்‌ போதும்‌. ஆனாலும்‌ பிரம்மா இப்போது 
பாதிப்‌ 'பர'வைத்‌ தாண்டி 51-வயதில்‌ இருப்பதால்‌, பர வில்‌ 
பாதியை முக்யமாக நினைத்து, “பரார்த்த'த்தையே குறிப்பிடுக 


றோம்‌! 


ஆயிரம்‌ சதுர்யுகம்‌ கொண்டதான பிரம்மாவின்‌ ஒரு 
பகலுக்குள்‌ 14 மனுக்களின்‌ ஆட்சி நடப்பதால்‌ ஒரு மன்வந்தரத்‌ 
திற்கு 71 சதுர்யுகங்கள்‌. இந்த வைவஸ்தவ மன்வந்தரத்தில்‌ 
இப்போது நடப்பது 28-வது சதுர்யுகம்‌. அதில்‌ இது கலியுகம்‌. 
நாம்‌ பண்ணும்‌ ஸங்கல்பத்தில்‌ இவ்வளவும்‌ இருக்கின்றன! திதி, 
லக்னெம்‌ வரையில்‌ சொல்வதுண்டு. இவ்வளவும்‌ காலக்‌ 
கணக்கு. a ஜி 

~ 2 . : . க. > 1 iA 

தேசக்‌ கணக்கு வேறு அந்த ஸங்கல்பத்தில்‌ இருக்‌ றது. 
ட்ட ட முழுவதையும்‌ வர்ணித்து, அதிலே நாம்‌ 
இருக்கிற ஊர்‌ வரையில்‌ கொண்டு வந்து விடுகிறது. நாம்‌ 
கடிதங்களில்‌ ஊரையும்‌ தேதியையும்‌ எழுதுவதுபோல ஸங்கல்‌ 
பத்தில்‌ தேசத்தையும்‌ காலத்தையும்‌ சொல்லிக்‌ கொள்கிறோம்‌. 
இவ்வளவு அருமையான கணக்குகள்‌ ஜ்யோதிஷ சாஸ்திரத்‌ 
தினால்‌ ்‌ அறியப்படுகின்றன! 


31 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பிரத்யக்ஷ நிரூபணம்‌ 


ஒரு கொட்டகையில்‌ மேற்கூரையிலுள்ள துவாரம்‌ வழி 
யாக வரும்‌ சூரிய கிரணம்‌ ஓரிடத்தில்‌ படுகிறது. அதே கிரணம்‌ 
அடுத்த மாஸம்‌ எங்கே படும்‌ என்று கேட்டால்‌ நமக்குத்‌ 
தெரியாது. ஜ்யோதிஷ சாஸ்திரத்தில்‌ சொல்லியுள்ள கணனங்‌ 
களைச்‌ செய்தால்‌ தெரியும்‌. பழைய காலத்தில்‌ ஒரு முத்தைத்‌ 
தொங்கவிட்டு, இன்ன காலத்தில்‌ இன்ன இடத்தில்‌ அதனுடைய 
நிழல்‌ விழும்‌ என்று ஸரியாகக்‌ கோடு போட்டுக்‌ காண்பித்தால்‌, 
அப்படிக்‌ காண்பித்தவர்களுக்கு அரசர்கள்‌ உயர்ந்த சம்மானங்‌ 
களைச்‌ செய்து வந்தனர்‌. மற்ற சாஸ்திரங்களிலெல்லாம்‌ வாக்கி 
யார்த்தம்‌ செய்து வாதத்தில்‌ ஜயித்தே சம்மானம்‌ பெறுவார்‌ 
கள்‌. ஜயோதிஷ சாஸ்திரத்தலோ பிரத்யகஷமாகக்‌ காட்டி 
சம்மானம்‌ பெற வேண்டும்‌. அதில்‌ ஏமாற்ற முடியாது. அதற்குச்‌ 
சூரிய சந்திரர்களே சாக்ஷி. 


ப்ரத்யக்ஷம்‌ ஜ்யோதிஷம்‌ சாஸ்த்ரம்‌ 


கல்பம்‌: 


வேதத்தின்‌ கை. 


/ வேத புருஷனுக்குக்‌ கல்பம்‌ என்ற ஆறாவது அங்கம்‌ கரம்‌ 
என்பார்கள்‌. > 
காரியங்களைச்‌ செய்வதினால்‌. கைகளுக்குக்‌ கரம்‌ என்று 
பெயர்‌ வந்தது. செய்யும்‌ தொழில்‌ உடையதால்‌, தெலுங்கிலும்‌ 
கை 'செய்‌' என்று வழங்குகிறது. 
32 


CC-O. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


காரியத்தில்‌ ஏவும்‌ சாஸ்திரமே கல்பம்‌. வேதத்தையும்‌, . 


Amap, வியாகரணம்‌, சந்தஸ்‌, நிருக்தம்‌, ஜ்யோதிஷம்‌ முதலிய 
வற்றையும்‌ தெரிந்து கொண்ட பின்பு என்ன செய்வது? 
இவற்றால்‌. ஏதாவது காரியம்‌ செய்ய வேண்டும்‌. மனஸில்‌ 
தோன்றுகிற காரியங்களெல்லாம்‌ பண்ணி, ஸம்பாதித்த பாபங்‌ 
களெல்லாம்‌ தொலைய நல்ல காரியம்‌ பண்ண வேண்டும்‌. அந்த 
நல்ல காரியம்‌ என்னவென்று தெரிய வேண்டும்‌. அதற்குரிய 
மந்திரம்‌, அதன்‌ சரியான உச்சாரணம்‌, அர்த்தம்‌ முதலியவை 
தெரிய வேண்டும்‌. அந்தக்‌ கர்மாக்களைச்‌ செய்வதற்குப்‌ பல 
திரவியங்கள்‌ . வேண்டும்‌. அவற்றை நடத்த வீடு வேண்டும்‌. 
அந்த வீட்டுக்கு வாஸ்து லக்ஷணம்‌ வேண்டும்‌. பின்பு அந்தக்‌ 
கர்மாக்களின்‌ . பலனை ஈச்வரனுக்கு அர்ப்பணம்‌ பண்ண 
வேண்டும்‌. இவற்றைப்‌ பற்றிய விஷயங்களைச்‌ சொல்வதுதான்‌ 
கல்பம்‌. 


வேதத்தை அத்யயனம்‌ பண்ணி, அதிலே உள்ள அக்ஷரங்‌ 
களைப்‌ பற்றிச்‌ சக்ஷையால்‌ தெரிந்து கொண்டு, இலக்கண 
சுத்தத்தை வியாகரணத்தால்‌ அறிந்து, மீட்டர்‌, அர்த்தம்‌ 
என்பனவற்றையும்‌ சந்தஸ்‌, நிருக்தம்‌ இவற்றால்‌ தெரிந்து 
கொண்டு, ஜ்யோதிஷத்தின்‌ மூலம்‌ கர்மாக்களைச்‌ செய்யும்‌ 
காலத்தைத்‌ தெரிந்து கொள்ளுவதின்‌ பிரயோஜனம்‌ என்ன 
வெனில்‌, கல்பத்தில்‌ சொல்லியுள்ள நல்ல கர்மாக்களைப்‌ 
பண்ணுவதே. 


எந்தக்‌ கர்மாவை எப்படிப்‌ பண்ணுவது, எந்த _ எந்த 
வருணத்தார்‌ எந்த எந்தக்‌ காரியங்களைச்‌ செய்ய வேண்டும்‌, 
எந்த எந்த ஆசிரமத்தார்‌. எதை எதைச்‌ செய்ய வேண்டும்‌ 
என்பனவற்றையும்‌, எந்தக்‌ கர்மாவுக்கு எந்த மந்திரம்‌, திரவியம்‌, . 
தேவதை என்பவற்றையும்‌, யக்ஞங்களில்‌ எத்தனை ரித்விக்கு 
களை வைக்க வேண்டும்‌, எந்த விதமான பாத்திரங்களை 
உபயோகப்படுத்த வேண்டும்‌ என்பதையும்‌, இவை போன்ற 
n ளயும்‌ சொல்வது கல்பம்‌. நாம்‌ FLAG என்று 
ணக ல கல்பமே வகுத்துக்‌ கொடுக்கிறது. 
சடங்கு ஆயிற்று என்று சொன்னேன்‌. 
லது கல்பம்‌! வேதத்தின்‌. ஆறாவது. அங்கு தல்‌ 
வெண்டக்கா கிரன்‌ ஷஷ்டாங்கமே சடங்கு என்றாகியிருக்க 
லாமோ என்றும்‌ தோன்றுகிறது. 
= 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


Tt 


கல்ப சாஸ்திரத்தை அனேக ரிஷிகள்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
தக்ஷிணத்தில்‌ வெகுவாகப்‌ பின்பற்றப்படும்‌ கிருஷ்ணயஜுர்‌ 
வேதத்திற்கு ஆபஸ்தம்பர்‌, போதாயனர்‌, வைகானஸர்‌, ஸத்யா 
ஷாடர்‌, பாரத்வாஜர்‌, அக்னிவேசர்‌ என்னும்‌ ஆறு பேர்கள்‌ 
கல்பஸுத்ரங்கள்‌ செய்திருக்கிறார்கள்‌. ரிக்வேதத்திற்கு 
ஆச்வலாயனர்‌ செய்ததே அதிகம்‌ வழக்கிலுள்ளது. 
ஸாங்காயனர்‌ என்பவரும்‌ செய்திருக்கிறார்‌. சுக்ல யஜுர்‌ 
வேதத்திற்கு காத்யாயனர்‌ கல்ப MOSH Ti செய்திருக்கிறார்‌. 
ஸாம வேதத்தில்‌ கெளதும சாகைக்கு லாட்யாயனரும்‌, 
ராணாயநீய சாகைக்கு தீராஹ்யாயணரும்‌, தலவகார சாகைக்கு 
ஜைமினியும்‌ ஸூத்திரம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 


கல்பத்தில்‌ ஒவ்வொரு சாகைக்கும்‌ க்ருஹ்ய ஸுத்ரமென்‌ 
றும்‌, ச்ரெளத ஸுத்ரமென்றும்‌ இரண்டு வகை உண்டு. “ச்ருதி” 
எனப்படும்‌ வேதத்திலேயே பூர்ணமாக வருகிற யக்ஞம்‌ முதலா 
னவையே *ச்ரெளதம்‌' என்பவை. இவை விரிவாகச்‌ செய்ய 
வேண்டிய பெரிய காரியங்களாகும்‌. கிருஹத்தில்‌, வீட்டில்‌ 
இல்லாமல்‌, வெளியே பெரிசாக யாக சாலை போட்டுக்‌ 
கொண்டு செய்யப்படுபவை. இதனால்தான்‌ கிருஹத்திலேயே 
பண்ணப்பட்ட மற்ற சின்ன வைதிக கர்மாக்களுக்கு “க்ருஹ்‌ 
யம்‌” என்றே பேர்‌ வந்துவிட்டது. கர்ப்பம்‌ உண்டாவது முதல்‌ 
தேஹம்‌ அக்கினிக்கு ஹோமம்‌ பண்ணப்படும்‌ தகனக்கிரியை 
வரையில்‌ செய்யப்படுகின்ற நாற்பது கிரியைகளை இவ்விரு 
ஸுத்திரங்களும்‌ சொல்லும்‌. தஹனக்‌ கிரியையும்‌ ஒருவகை 
யான ஹோமம்தான்‌! அந்தியேஷ்டி, அதாவது கடைசி 
வேள்வி என்று சொல்லுவார்கள்‌. இந்த இஷ்டியில்‌, வேள்வி 
யில்‌, தேஹமே திரவியமாக அக்னியில்‌ ஹோமம்‌ செய்யப்படு 
கிறது! 


அக்னி ஹோத்திரத்தை ஆதாரமாகக்‌ கொண்டு பண்ணும்‌ 
ஏழு ஹவிர்யஜ்ஞம்‌; ஏழு ஸோமயஜ்ஞம்‌; ஏழு பாக யஜ்ஞங்கள்‌ 
என்பதாக மொத்தம்‌ 21 யக்ஞங்களைப்‌ பிராமணன்‌ பண்ண 
வேண்டும்‌. இவற்றில்‌ ஏழு ஹவிர்‌ யக்ஞமும்‌, ஏழு ஸோம 
யக்ஞங்களும்‌ க்ருஹ்ய ஸமத்திரத்தில்‌ வராது. இந்தப்‌ பதினா 
லும்‌ 'ச்ரெளத ஸூத்திர'த்தில்‌ வருவன. இவற்றையும்‌ சேர்த்தே 
செய்ய வேண்டிய 40 கர்மாக்கள்‌ உள்ளன. இவற்றை 40 wiw 
காரம்‌ என்பர்‌. A 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸம்ஸ்காரம்‌ என்றால்‌ தூய்மைப்படுத்துவது. 


வீட்டில்‌ செய்வது அக்கினிஹோத்திரம்‌. யாகசாலை போட்‌ 
டுக்‌ கொண்டு பண்ணுவது யக்ஞம்‌. பெரிய யாகங்களைச்‌ 
ச்ரெளத ஸுூத்திரம்‌ சொல்லும்‌. Domestic rites என்று அகத்தோடு 
பண்ணுவதை க்ருஹய ஸூத்ரம்‌ சொல்லும்‌. நான்‌ மேலே 
ச்ரெளத ஸுூத்ரக்காரர்களின்‌ பேர்களையே சொன்னேன்‌. 


நாற்பது ஸம்ஸ்காரங்களும்‌ எட்டு ஆத்ம குணங்களும்‌ கல்ப 
ஸத்திரங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த நாற்பது 
ஸம்ஸ்காரங்களில்‌ முன்பு சொன்ன பதினான்கு ஹவிர்‌, ஸோம 
யக்ஞங்களைத்‌ தவிர மிகுதியுள்ள இருபத்தாறும்‌, கிருஹ்ய 
ஸுித்திரத்தில்‌ சொல்லப்படும்‌. அதில்‌ கர்ப்பதானம்‌, பும்ஸ 
வனம்‌, ஸீமந்தம்‌, ஜாதகர்மா, நாமகரணம்‌, அன்னப்‌ பிராசனம்‌, 
செளளம்‌, உபநயனம்‌, விவாஹம்‌, அந்தியேஷ்டி முதலியவை 
சொல்லப்படுகின்றன. இவற்றைப்‌ பிற்பாடு விளக்குகிறேன்‌. 


எட்டு ஆத்ம குணங்களாவன: தயை, பொறுமை, அசூயை 
இல்லாமலிருத்தல்‌, சுத்தி (தூய்மை), பிடிவாதமின்மை, மனங்‌ 
குளிர்ந்திருத்தல்‌, லோபமின்மை, நிராசை என்பவை. இவை 
எட்டும்‌ ஸாமான்ய தர்மங்களைச்‌ சேர்ந்தவையே. அதாவது 
எல்லா ஜாதிக்காரர்களும்‌ கைக்கொள்ள வேண்டியவை. 


i i $ i ல்லும்‌ பிவாதனத்தில்‌ 
நமஸ்காரம்‌ பண்ணும்போது சொல்லும்‌ அட 
சொல்கிறோம்‌. அது ச்ரெளத ஸுத்திரத்தைத்தான்‌ குறிக்கிறது. 


தையே தன்னுடைய ஸூத்ரம்‌ ௪ ட 
மம்‌ அதுவே அபிவாதனத்தில்‌ நீடிக்கிறது. ஆனால்‌ 
பிற்காலத்தவரான நாமோ பெரிய ச்ரெளத கர்மாக்களைப்‌ 


பண்ணாமல்‌ க்ருஹ்‌ பணக தத ட்டா. 7 
வற்றை மட்டும்‌ பண்ணுகிறோம்‌. க்ருஹ்ய கர்மாக்கள்‌ லகுவாகச்‌ 
35 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


செய்ய வேண்டியவை. அவற்றில்‌ சலதே இப்பொழுது 
பலத்துப்‌ போய்விட்டன. 

பூர்வத்தில்‌ ச்ரெளத கர்மாவை ஏழையாய்‌ இருப்பவனும்‌ 
யாசகம்‌ பண்ணிச்‌ செய்தான்‌. பழைய காலத்தில்‌ “பிரதி வஸந்த 
ஸோமயாஜிகள்‌' என்று பல பேர்‌ இருந்தார்கள்‌. அதாவது 
ஒவ்வொரு வஸந்த காலத்திலும்‌ ஸோமயாகம்‌ செய்வார்கள்‌. 
ஒரு வருஷத்தின்‌ வரவு, மூன்று வருஷச்‌ செலவுக்குப்‌ போதுமான 
தாக இருந்தால்‌ அந்த வரவை உடையவர்கள்‌ ஓவ்வொரு 
வஸந்த காலத்திலும்‌ ஸோமயாகம்‌ செய்து வந்தார்கள்‌. 


இப்பொழுது எல்லாம்‌ கெட்டுப்‌ போய்விட்டது. இக்காலத்‌ 
துப்‌ பணக்காரர்கள்கூட ஒரு வருஷ வரவுக்கு மூன்று வருஷச்‌ 
செலவை வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌! வியாபார ரீதியில்‌ 
உண்டான மாறுதல்களால்‌ தனிகர்‌ உட்பட எல்லோருக்கும்‌ 
தரித்திரமும்‌ கஷ்டங்களும்‌ உண்டாகியிருக்கின்றன. எதிலும்‌ 
மிதமாக இருக்க வேண்டும்‌; அமிதம்‌ கூடாது. இந்தக்‌ காலத்து 
புத்தி சாமர்த்தியங்களெல்லாம்‌ எத்தனை வந்தாலும்‌ போதாத 
தரித்திரத்தில்‌ கொண்டுபோய்‌ விடுகின்றன! ஒருவன்‌ பணக்கார 
னாக இருக்கிறானென்றால்‌ அவனுக்கும்‌ தாங்க முடியாதபடி 
அபாரமான செலவுகளை வைத்துக்‌ கொண்டிருக்கிறான்‌. 
இவற்றையெல்லாம்‌ மிதப்படுத்திக்‌ கொண்டு நல்ல காரியங்‌ 
களைச்‌ செய்ய வேண்டும்‌. > 


சிகை, புண்ட்ரம்‌, கர்மானுஷ்டானம்‌ முதலியவை ஸஃத்‌ 
திரத்துக்குத்‌ தக்கபடி பலவகையாக இருக்கின்றன. சிலர்‌ ஊர்த்வ 
சிகை (உச்சிக்குடுமி) வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. சிலர்‌ 
பூர்வசிகை (முன்குடுமி) யுடையவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அப்படியே நெற்றிக்கு இட்டுக்‌ கொள்வதிலும்‌ ஊர்த்வ புண்ட்‌ 
ரம்‌, த்ரிபுண்டரம்‌ என்று பேதங்கள்‌ இருக்கின்றன. இவற்றை 
யெல்லாம்‌ அவரவரும்‌ தங்களது முன்னோர்களுடைய 
ஆசாரப்படி அனுஷ்டிக்க வேண்டும்‌. . 


சயனம்‌ என்று யாக சாலையில்‌ -பல கட்டுமான அமைப்பு 

கள்‌ சொல்லப்படுகின்றன. அவற்றினுடைய லக்ஷணங்கள்‌ 

- முதலியவற்றைச்‌ சொல்லும்‌ 'சுல்ப MOSH’ என்று ஒரு பிரிவு 
கல்பத்தில்‌ இருக்கிறது. 


சுல்ப ஸுூத்திரங்கள்‌ சாமான்ய ஸுத்திரங்களென்றும்‌ 
36 é 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


விசேஷ ஸூத்திரங்களென்றும்‌ இருவகைப்படும்‌. காத்யாயனர்‌, 
போதாயனர்‌, ஹிரண்யகேசர்‌ - ஆகியோர்‌ சுல்ப ஸுத்திரம்‌ 
செய்‌திருக்கிறார்கள்‌. ஆண்டபிள்ளைப்‌ பிரயோகம்‌ என்பது 
இப்பொழுது பிரசாரத்தில்‌ இருந்து வருகிறது. ஆண்டபிள்ளை 
என்பவர்‌ திருப்பனந்தாளில்‌ இருந்தவர்‌. திருவிடைமருதூர்ப்‌ 
பிள்ளையாருக்கு ஆண்டபிள்ளையார்‌ என்பது பெயர்‌. அந்தப்‌ 
பெயரே அவருக்கு வைக்கப்பட்டது. அவருடைய பிரயோகத்‌ 
தின்படி இப்பொழுது ச்ரெளத கர்மாக்கள்‌ நடந்து வருகின்றன. 
இப்பொழுது யாகங்கள்‌ நடப்பது மிகவும்‌ குறைந்து விட்டது. 
கிருஹ்ய ஸூத்திரம்தான்‌ கொஞ்சமாவது பிரசாரத்திலிருந்து 
வருகிறது. மற்ற . தேசாந்தர சாஸ்திரங்களெல்லாவற்றுக்கும்‌ 
அதிகப்‌ பிரதான்யம்‌ ஏற்பட்டிருக்கின்றது! 


நம்முடைய சாஸ்திரங்கள்‌ எல்லாம்‌ ஈச்வர சரணார விந்தத்‌ 
தைக்‌ கட்டிப்‌ பிடிக்கின்றன. எதைப்‌ படித்தாலும்‌ அது ஈச்வ 
ரார்ப்பணமாகவும்‌ ஆத்ம வாத்தை கன த அர 

டும்‌. நம்முடைய சாஸ்திரங்கள்‌ எ ட்‌ 
a அவற்றிலே வேத மதத்துக்கு வெகு முக்யமாக 
இருக்கப்பட்ட ச்ரெளத கர்மாக்கள்‌ (ஹவிர்ஸோம ட்ட 
ஒரேயடியாகத்‌ தேய்ந்து கொண்டே வந்திருப்பது ராம்பவு 
வருத்தப்பட வேண்டிய விஷயம்‌! 


கல்ப: ஸூத்திரம்‌ செய்தவர்களான ஆபமஸ்தம்பர்‌, போதாய 
னர்‌, ஆச்வாலயனர்‌ முதலியவர்களில்‌ த்ராஹ்யாயனர்‌, காத்யா 
யனர்‌ நீங்கலாக பாக்கி உள்ள எல்லோரும்‌ ச்ரெளத கர்ட்‌ 
க்ருஹ்ய ஸூத்ரம்‌ என்ற இரண்டையும்‌ செய்திருக்கிறார்கள்‌. 


ae “ங்கள்‌! என்றும்‌ சில இருக்கின்‌ 
தோடுகூட தர்ம ஸூத்ரங்கள்‌ என்று? 2 = 
eer sone மனிதனின்‌ தனி euma டனர்‌... 
‘ "பிடிக்க வேண்டிய நெறிகள்‌ கூறப்ப்ட்டிருகக 
ae Gr பிற்காலத்தில்‌ தர்ம க்கள்‌ யாவும்‌ 
அபிவிருத்தியாயின. பிற்காலத்தில்‌ இங்கிலீஷ்‌ ee Ga 
ஒப்புக்கொள்ளப்பட்ட மஜி, மிதாக்ஷரி CERT ட்‌ ன்‌ 
சாஸ்திரங்களும்‌; இவற்றிலிருந்து அபதல படு மனு 
வேதத்தில்‌ வஸிஷ்டர்‌, விஷ்ணு, SOW த்தில்‌ கெள 
போதாயனர்‌ ஆபஸ்தம்பர்‌, தவனம்‌. டர 
p 1 ரம ஸூத்ரங்கள்‌ கிடைத, a 
மர்‌ ஆதியவர்களுடைய தா = 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அதர்வம்‌ அனுஷ்டானத்தில்‌ இல்லை; அதனால்‌ அதன்‌ கல்ப 
ஸுத்ரங்களும்‌ வழக்கில்‌ இல்லை. 


ஒவ்வொரு சின்னக்‌ காரியத்தையும்‌ சொல்லிக்‌ கொடுப்பது 
கல்பம்‌. பிராமணன்‌ செய்கிற ஓவ்வொரு சின்னக்‌ காரியமும்‌ 
வேதத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்படியிருந்தால்தான்‌ அவன்‌ 
விடுகிற ஒவ்வொரு மூச்சாலும்‌, அவன்‌ எடுத்து வைக்கிற 
ஒவ்வொரு அடியாலும்‌ லோகத்துக்கு க்ஷேமகரமான திவ்ய 
சக்திகளைப்‌ பிடித்துக்‌ கொடுக்க முடியும்‌ “இப்படி உட்காரு, 
இப்படிச்‌ சாப்பிடு, இப்படி வேஷ்டியைக்‌ கட்டிக்‌ கொள்ளு' 
என்று ஒவ்வொன்றையும்‌ சட்டமாக அவனுக்கு உத்தரவு 
போடுவது இதற்காகத்தான்‌. 


உதாரணமாக வீடு கட்டுவதைப்‌ பற்றிக்கூட கல்ப சாஸ்திரத்‌ 
தில்‌ இருக்கிறது. கிருஹ நிர்மாணம்‌, வாஸ்து லக்ஷணம்‌ 
என்றெல்லாம்‌ அது விவரிக்கப்படுதிறது. இதைப்‌ பற்றி எதற்கு 
சாஸ்திரத்தில்‌ சொல்ல வேண்டும்‌ என்றால்‌, ஒருவன்‌ பண்ண 
வேண்டிய காரியத்துக்கு வீட்டின்‌ சில்பம்‌ (architecture, கட்டு 
மான அமைப்பு) அனுகூலமாயிருக்க வேண்டும்‌. வைச்வ தேவ்‌ 
பலியை இன்ன மாதிரி தவாரத்தில்‌ (வாசலில்‌) போட்‌ 
வேண்டும்‌ என்று விதி இருந்தால்‌ அந்த மாதிரி வாசல்‌ 
உடைய வீடு இருந்தால்தானே முடியும்‌? Flat- முடியுமா? 
அனுஷ்டானங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்கே sman 
நிர்மாணமும்‌ கல்ப ஸுூத்ரத்தில்‌ சொல்லப்பட்டு விடுகிறது 
ஒளபாஸனம்‌ பண்ணுகிற இடம்‌ ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருந்‌ 
தால்தான்‌ முடியும்‌. அந்த லக்ஷணம்‌ சாஸ்திரத்தில்‌ இருக்கிறது. 
அந்த லக்ஷணத்துக்கு ஒத்து வராத கட்டிட அமைப்பானால்‌ 


ஸ்கூலில்‌ பசங்களை உட்கார்த்தி வைத்துப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 

கொடுக்கும்‌ க்ளாஸ்‌-ரூம்கள்‌ ஒரு மாதிரியாக, ஒரு விதமான 
பெஞ்சுகள்‌ மேஜைகளோடு இருக்க வேண்டியிருக்கறது. 
அங்கேயே அவர்கள்‌ எக்ஸ்பெரிமென்ட்‌ பண்ண வேண்டிய 
லாபரட்டரியில்‌ எல்லாம்‌ வித்யாஸமாயிருக்கறெது. காரியத்‌ 
தைப்‌ பொறுத்தே சில்பம்‌ (கட்டிட அமைப்பு, furniture முத. 
லான திரவியங்கள்‌) என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தம்‌! 


நான்‌ பூஜை பண்ணுறேன்‌. அதற்கென்று தனியாகச்‌ லெ 
ae ்‌ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


லக்ணத்தோடு இடம்‌ இருக்க வேண்டும்‌. பங்களா ஒன்றில்‌ ' 
எல்லா இடமும்‌ ஸமமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடம்‌ 
ஒன்றில்‌ பூஜை செய்ய ஆரம்பித்தால்‌ கூட்டம்‌. அதிகமாக 
வந்தால்‌ மேலே மேலே வந்து பூஜைக்குப்‌ பக்கத்தில்‌ வந்து 
விடுகிறார்கள்‌. ஸ்திரீகள்‌, புருஷர்கள்‌, விழுப்பு, மடி ஆசார 
அனுஷ்டானம்‌, வர்ணாசிரம தர்மம்‌ முதலிய பிரிவுகள்‌ அந்தக்‌ 
கூட்டத்தில்‌ மாறிவிடுகிறது. பங்களா அப்படி மாறும்படிச்‌ 
செய்து விடுகிறது. இந்த பங்களா சில்பம்‌ யாருடையது? இந்த 
மாதிரி வித்தியாஸங்கள்‌ இல்லாத வெள்ளைக்காரருடைய 
'ல்பம்‌! தனித்தனியாகவும்‌ பிரிந்து இருக்க வேண்டும்‌; அதே 
சமயம்‌ எல்லோருக்கும்‌ இடம்‌ இருக்க வேண்டுமென்ற நம்‌ 
ஆசாரப்படி செய்ய ஆசையிருந்தாலும்‌ புது மாதிரியான வீட்டு 
ப்ளானே கலந்தாங்கட்டியாகப்‌ பண்ணிவிடுகிறது. மேடை, 
கூடம்‌, உள்‌ என்று தனித்தனி இடங்கள்‌ இருந்தால்‌ அப்பொழுது 
வருபவர்கள்‌ தனித்தனியாக உட்கார்ந்து கொள்ளுவார்கள்‌. 
சில்பமே அவர்கள்‌ உட்கார்ந்து கொள்ள வேண்டிய மாதிரி 
யைச்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌. நம்முடைய ஸம்பிரதாயத்தை 
அனுளரித்து நம்முடைய சில்பம்‌ ஏற்பட்டிருக்கிறது. கழே 
மழமழவென்ற சிமென்டுத்‌ தரையாக இருந்தால்‌ எச்சிலை 
மெழுக ஜலம்‌ விட்டால்‌, அது பரவி எல்லா இடமும்‌ ஓரே 
எச்சிலாகி விடுகிறது. அந்தச்‌ சில்பம்‌ உடையவர்கள்‌ மேஜை 
மின்‌ மேல்‌ சாப்பிடுறெவர்கள்‌. ஆகையால்‌ அவர்களுக்கு 
எப்படி. இருந்தாலும்‌ பாதகமில்லை. நமக்குத்தான்‌ கஷ்டமாக 
இருக்றெது. இப்போது இந்த இடத்தில்‌ நான்‌ பூஜை பண்ண 
வும்‌, பேசவும்‌ வசதியாக இந்த மேடை இல்லாவிட்டால்‌ 
எத்தனை கஷ்டமாயிருக்கும்‌? 
நம்முடைய சில்பப்படி AGAD நிர்மாணம்‌ பண்ண வேன்‌ 
டும்‌. இருஹஸ்தன்‌ என்பது கிரஹ 
பெயர்‌. அவன்‌ நம்முடைய சில்பப்படித 
ர்கள்‌. பற்று, 
கவனித்துக்‌ கொண்டு இரக்க விகும்புகிறவர்கள்‌ நம்முடைய. 
சில்பத்தை அனுசரிக்க வேண்டும்‌. மற்றவர்களின்‌. சில்பப்படி 
உள்ள இடங்களில்‌ நாம்‌ வஸிக்க ஆரம்பிக்கிறோம்‌. அதனால்‌ 
39 
0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆசாரங்களை அனுசரிக்க முடியாமல்‌ முதலில்‌, 'இப்படியிருக்‌ 
கிறதே, என்ன பண்ணுவது?” என்று எண்ணுகிறோம்‌. பின்பு 
குளிர்‌'விட்டு விடுகிறது! ஆசாரமே மாறிவிடுகிறது! வீட்டை 


விடப்பிடிக்காமல்‌ ஆசார அனுஷ்டானத்தை விட்டுவிடுஇ 
றோம்‌! ` 


கல்பம்‌ வேதாந்தங்களில்‌ ஆறாவதானது. இதிலே அடங்கு 
கிற 40 ஸம்ஸ்கார விஷயங்களைப்‌ பிற்பாடு தர்ம சாஸ்திரங்க 
ளைச்‌ சொல்லும்போது கொஞ்சம்‌ விவரமாகச்‌ சொல்கிறேன்‌. 


சிக்ஷை, வ்யாகரணம்‌, சந்தஸ்‌, நிருக்தம்‌, ஜ்யோதிஷம்‌, 
கல்பம்‌ என்ற ஆறோடு நாலு வேதங்களைப்‌ பற்றிய 
ஸமாசாரங்களையும்‌ சேர்த்து இதுவரை பதினாலு வித்தை 
களில்‌ பத்தைப்‌ பார்த்து விட்டோம்‌. பாக்கி நாலு இருக்கின்‌ 
றன. அவற்றைப்‌ பார்ப்போம்‌. 


மீமாம்ஸை: 


கர்ம மார்க்கம்‌ 


நம்‌ மதத்துக்குப்‌ பிரமாணமான பதினாலு வித்யைகளில்‌ 
நாலு வேதங்களும்‌ ஆறு வேதாங்கங்களும்‌ போக மீதமுள்ள 
நாலும்‌ வேத உபாங்கங்கள்‌ எனப்படுபவை. 

உப + அங்கம்‌ = உபாங்கம்‌, 
_ உப: என்றால்‌ துணையாக இருப்பது. உப ஸபாநாயகர்‌ 


என்றால்‌ ஸபாநாகருக்கு அடுத்த ஸ்தானத்தில்‌ இருப்பவர்‌ 
தானே! 


இப்படி ஆறு அங்கங்களுக்கு அப்புறம்‌ வேதத்தின்‌ துணை 
40 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


உறுப்புகளாக, உபஅங்கங்களாக நாலு வருகின்றன. 


மீமாம்ஸை, நியாயம்‌, புராணம்‌, தர்ம சாஸ்திரம்‌ என்ற 
நாலுமே இந்த உபாங்கங்கள்‌. 


“மீமாம்ஸை' என்ற வார்த்தையில்‌ 'மாம்‌' என்பது தாது; 
“ஸன்‌' என்பது “பிரத்யயம்‌' (விகுதி). இந்த வார்த்தைக்கு 
அர்த்தம்‌ 'பூஜித விசாரம்‌'. தமிழில்‌ சொல்வதானால்‌, “நல்ல 
விஷயத்தைப்‌ பற்றிய விசாரணை அல்லது ஆராய்ச்சி.” 


எது “பூஜிதம்‌'? எது நல்ல விஷயம்‌? வேதம்தான்‌! 


வேதத்தை விசாரித்து-ஆராய்ந்து- அர்த்தத்தை எடுத்துச்‌ 
சொல்வது மீமாம்ஸை. 


நிருக்தத்தில்‌ வேதத்தின்‌ வார்த்தைகளுக்கு மட்டும்‌ டிக்ஷ்‌ 
னரி மாதிரி அர்த்தம்‌ கொடுத்திருக்கிறது. மீமாம்ஸையில்‌ 
அப்படியில்லை. மந்திரங்களின்‌ தாத்பரியம்‌ என்ன, உத்தேசம்‌ 
என்ன என்று ஆராய்ச்சிப்‌ பண்ணித்‌ தீர்மானிப்பது மீமாம்ஸை 
சாஸ்திரமே. 


வேதத்தில்‌ கர்ம காண்டம்‌, ஞான காண்டம்‌ என்று இரண்டு 
பாகம்‌ உண்டு என்று முன்பே சொன்னேன்‌. சாகைகளின்‌ முதல்‌ 
பாகத்தில்‌ வருவதால்‌ கர்ம காண்டத்துக்குப்‌ பூர்வபாகம்‌ 
என்றும்‌, முடிவில்‌ வருவதால்‌ ஞான காண்டத்துக்கு உத்தர 
பாகம்‌ என்றும்‌ பெயர்‌. மீமாம்ஸையிலும்‌ இப்படி இரண்டு 
உண்டு - பூர்வ மீமாம்ஸை, உத்தர மீமாம்ஸை என்பதாக. 
கர்ம காண்டத்தில்‌ சொன்ன யக்ஞம்‌ முதலான அனுஷ்டா 
னங்களே முக்கியம்‌ என்பது பூர்வ மீமாம்ஸையின்‌ கொள்கை. 
ஞான காண்டத்தில்‌ சொன்ன ஆத்ம ஸாக்ஷாத்காரமே முக்கியம்‌ 
என்பது உத்தர மீமாம்ஸையின்‌ கொள்கை. 
; துகளையும்‌, பிரம்ம ஸூத்திரத்தையும்‌ பற்றிச்‌ 
e GE உத்தர மீமாம்ஸையைப்‌ பற்றிச்‌ சொல்லி 
விட்டேன்‌. - 
ரம்ஸையான இந்தப்‌ பிரம்ம ஸூத்ரம்‌, உபநிஷத்‌ 


p hy ம 
உத்தர Cf த்‌ 


- CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இவைகளே பிரம்ம வித்யா என்றும்‌ வேதாந்த மதம்‌ என்றும்‌. 
சொல்லப்பட்டு, அத்வைத-விசிஷ்டாத்வைத-த்வைத சம்பிரதா 
யங்களுக்கு முக்கியமான ஆதாரங்களாக இருக்கின்றன. 


பூர்வ மீமாம்ஸைதான்‌ இப்போது நாம்‌ எடுத்துக்‌ கொண்‌ 
டுள்ள விஷயம்‌. 'மீமாம்ஸை' என்றாலே பொதுவில்‌ குறிக்கப்‌ 
படுவதும்‌ இதுதான்‌. உத்தர மீமாம்லைக்கு 'வேதாந்தம்‌' என்ற 
பெயர்‌ பிரபலமாகி விட்டதால்‌, 'மீமாம்ஸை' என்பது பூர்வ 
மீமாம்ஸைக்கே பெயர்‌ மாதிரி ஆகிவிட்டது. ஆனால்‌ இதைச்‌ 
சொல்லும்போதே உத்தர மீமாம்ஸை சமாசாரங்கள்‌ வந்து 
சேரத்தான்‌ செய்யும்‌. 


ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும்‌ ஸூத்ரம்‌ - வார்த்திகம்‌ - 
பாஷ்யம்‌ என்ற மூன்று உண்டு என்று சொல்லியிருக்கிறேன்‌ 
அல்லவா? இப்படி (பூர்வ) மீமாம்ஸைக்கான ஸுூத்ரத்தைச்‌ 
செய்தவர்‌ ஜைமினி மஹரிஷி. அதற்கு பாஷ்யகாரர்‌ FUT 
ஸ்வாமி என்பவர்‌. வார்த்திககாரர்‌ குமாரிலபட்டர்‌. குமாரில 
பட்டரின்‌ 'பாட்டதீபிகை' இந்த சாஸ்திரத்தின்‌ மிக முக்கியமான 
நூலாக இருக்கிறது. ஸாக்ஷாத்‌ குமாரஸ்வாமியான ஸுப்ர 
மண்யரின்‌ அவதாரமே குமாரிலபட்டர்‌. மீமாம்ஸையில்‌ 
குமாரிலபட்டருடைய அபிப்பிராயத்துக்குச்‌ சில விஷயங்களில்‌ 
வித்யாசமாகப்‌ பிரபாகரர்‌ என்பவர்‌ பாஷ்யம்‌ பண்ணியிருக்‌ 
கிறார்‌. அதனால்‌ மீமாம்ஸகர்களில்‌ 'பாட்ட மதம்‌”, “ப்ராபாகர 
மதம்‌' என்று இரண்டு உட்பிரிவு (sub-division) உண்டாயிற்று. 
இந்த உள்‌ வித்யாசங்கள்‌ நமக்கு வேண்டாம்‌. ஜெனரலாக 
இருக்கப்பட்டவற்றையே பார்க்கலாம்‌, 


(குமாரில) பட்டர்‌ கொள்கைகளைச்‌ சொல்கிறதாலேயே 
ஒரு பிரிவுக்கு பாட்ட மதம்‌ என்று பெயர்‌ வந்தது. 


ஸூத்ரங்களுக்குள்‌ ஜைமினியின்‌ பூர்வ மீமாம்ஸா 

 ஸூத்ரமே மிகப்‌ பெரியதாக இருக்கிறது. இதிலே பன்னிரண்டு 

அத்தியாயங்கள்‌ உண்டு. ஒவ்வொரு அத்தியாயத்தையும்‌ பல 

பாதங்களாகவும்‌, ஒவ்வொரு பாதத்தையும்‌ பல அதிகரணங்‌ 

* பட்ட பாத வார்த்திகத்தின்‌ கருத்துகளைச்‌ சுருக்கித்‌ திருப்புட்குழி 

கிருஷ்ண தாத்தாசாரியார்‌ எழுதிய “பாட்டஸாரம்‌' இந்த நூற்றாண்டின்‌ 
ஆரம்பத்தில்‌ பிரசுரிக்கப்பட்டது. . 

42 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


களாகவும்‌ பிரித்திருக்கிறது. இப்படி ஆயிரம்‌ அதிகரணங்கள்‌ 
இருக்கின்றன. ஓவ்வோர்‌ அதிகரணத்தில்‌ ஒவ்வொரு விஷய 
மாக ஆயிரம்‌ விஷயங்களை விசாரம்‌ செய்வது பூர்வ 
மீமாம்ஸை. வேத வாக்கியங்களை எடுத்துக்‌ கொண்டு அது 
விசாரம்‌ செய்யும்‌. 


வேதம்‌ என்பது ஈச்வரன்‌ உண்டாக்கிய சட்டம்‌. ஆதி 
அந்தமில்லாத நித்யமான சட்டம்‌, Eternal Law. நாம்‌ பிரஜை 
கள்‌, ஈசுவரன்‌ நமக்கு அரசன்‌. அவர்‌ பல அதிகாரிகளை 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. அவருடைய ராஜாங்கத்தில்‌ இந்திரன்‌, 
வாயு, வருணன்‌, அக்கினி, யமன்‌, ஈசானன்‌, குபேரன்‌, நிர்ருதி 
முதலிய அஷ்ட திக்பாலகர்களையும்‌ இன்னும்‌ பல தேவதைக 
ளையும்‌ லோகத்தை ஸம்ரசஷிக்கும்‌ அதிகாரிகளாக நியமித்திருக்‌ 
கிறார்‌. அந்த. அதிகாரிகள்‌ பதிநாலு லோகத்திலும்‌ உள்ள 
ஜீவராசிகளாகிய பிரஜைகளை ரக்ஷிப்பதற்கு ஒரு சட்டம்‌ 
வேண்டும்‌ அல்லவா? அந்தச்‌ சட்டந்தான்‌ வேதம்‌. அதன்படி 
பிரஜைகளான நாம்‌ எப்படி நடப்பது, அதிகாரிகள்‌ எப்படிப்‌ 
பரிபாலனம்‌ பண்ணுவது என்று ஆராய்ச்சி செய்து அறிய 
லாம்‌. லெளகிகத்தில்‌ இம்மாதிரி ஸந்தேஹம்‌ வந்தால்‌ iy? 
கள்‌ யோசித்துத்‌ தீர்ப்புச்‌ சொல்லுகிறார்கள்‌. வக்கீல்கள்‌ 
ஆலோசிக்கிறார்கள்‌. அதுபோல தர்மத்தை அனுஷ்டானம்‌ 
பண்ணும்‌ வழிகளையெல்லாம்‌ சொல்லும்‌ வேதமாகிற சட்டத்‌ 
திற்கு அர்த்த நிர்ணயம்‌ பண்ணினவர்‌ ஜைமினி. அதுதான்‌ 
மீமாம்ஸை! 


ஓர்‌ ஊரில்‌ ஒரு வழக்கு வந்தால்‌ அலஹாபாத்தில்‌ இந்த 
மாதிரி வந்த கேஸில்‌ இந்த மாதிரித்‌ தீர்ப்புச்‌ செய்திருக்கிறார்‌ 
கள்‌, பம்பாயில்‌ இப்படித்‌ தீர்ப்புப்‌ பண்ணினார்கள்‌ என்று 
தெரிந்து கொண்டு அவற்றை அனுசரித்துத்‌ தீர்மானம்‌ செய்கி. 
றார்கள்‌. அதுபோல ஓர்‌ இடத்தில்‌ அர்த்த நிர்ணயம்‌ செய்ததை 
வேறு சில இடங்களில்‌ எடுத்து அமைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
இப்படி ஆயிரம்‌ விதமான விஷயங்களை எடுத்துக்‌ கொண்டு 
எவ்வளவு யுக்தி யுண்டோ அவ்வளவினாலும்‌ ஆக்ஷேபணை 
செய்து அவ்வளவையும்‌ பூர்வபக்ஷம்‌ செய்து நிர்ணயம்‌ செய்‌ 
வது மீமாம்ஸை. முதலில்‌ ஒரு வேத வாக்யத்தை எடுத்துக்‌ 
கொள்வது (விஷயயாக்யா); இரண்டாவதாக அதன்‌ அர்த்தம்‌ 
இதுவா என்ற கேள்வி (ஸம்சயம்‌); மூன்றாவதாக எதிர்த்தரப்‌ 

43 


0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பிலே அர்த்தம்‌ பண்ணுவது (பூர்வபக்ஷம்‌); நாலாவதாக, 
அந்தத்‌ தரப்பை ஆக்ஷேபிப்பது (உத்தரபக்ஷம்‌); ஐந்தாவதாக, 
கடைசியில்‌ இதுதான்‌ தாத்பரியம்‌ என்று முடிவு பண்ணுவது 
(நிர்ணயம்‌). ஒவ்வொரு விஷய நிர்ணயமும்‌ ஒவ்வோர்‌ 
அதிகரணமாக இருக்கிறது. 


ஜைமினி செய்தவை சின்னச்சின்ன ஸூத்திரங்களாக இருக்‌ 
கின்றன. அந்த ஸுத்திரங்களின்‌ அபிப்பிராயத்தை விரிவாக 
விளக்குவது சாபர பாஷ்யம்‌. சபரர்‌ செய்த பாஷ்யம்‌ 'சாபரம்‌'. 
sugi என்று: வேடர்களுக்குப்‌ பேர்‌ உண்டு. சபரி பூர்வத்தில்‌ 
வேட ஸ்திரீ என்பார்கள்‌. சபரர்‌ ஈச்வராம்சம்‌ உடையவர்‌. 
ஈச்வரன்‌ அர்ஜுனனுக்குப்‌ பாசுபதாஸ்திரம்‌ கொடுக்க வேட 
ராக வந்தபோது சபரராகி இந்த வார்த்திகம்‌ செய்தார்‌ என்றும்‌ 
சொல்லுவதுண்டு. 


ஆயிரம்‌ அதிகரணங்கள்‌ உடையதால்‌ பூர்வமீமாம்‌ 
ஸைக்கு “ஸஹஸ்ராதிகரணி' என்று ஒரு பெயர்‌ உண்டு. 
வேதத்தில்‌ உள்ளவற்றுக்கு அர்த்த நிர்ணயம்‌ செய்கையில்‌ 
பலவகையாக உள்ள குயுக்திகளைப்‌ போக்கித்‌ தீர்மானம்‌ 
செய்வது இது. 


பூர்வமீமாம்ஸை வேதத்தின்‌ பூர்வகாண்டத்திற்கு அர்த்த 
நிர்ணயம்‌ செய்வது போல உத்தரகாண்டமாதிய உபநிஷத்து 
களின்‌ அர்த்தத்தை நிர்ணயம்‌ செய்வது உத்தர மீமாம்ஸை. 
பரமாத்மாவைப்‌ பற்றியும்‌ அதனோடு. வேறாகாமல்‌ ஒன்றாவ 
தைப்‌ பற்றியும்‌, இவை போன்ற வேறு விஷயங்களைப்‌ 
` பற்றியும்‌ சொல்லுவது உபநிஷத்‌. அந்தச்‌ சட்டத்துக்கு பிரம்ம 
ஸூத்திரத்தின்‌ மூலம்‌ அர்த்த நிர்ணயம்‌ செய்தவர்‌ வியாஸர்‌. 
இதிலே வேடிக்கை, இப்படி உத்தர மீமாம்ஸைக்கு ஸுூத்ரகார 
ரான வியாஸரே பூர்வமீமாம்ஸை செய்த ஜைமினியின்‌ குரு 
வாக இருக்கிறார்‌! 


ஞான காண்டமான உத்தர மீமாம்ஸைக்கு ஞான 
(அத்வைத) மார்க்கப்படியே பூர்ணமாக ஏற்பட்டுள்ள 


EREA TTT Ee 
k*k sug பாஷ்யத்தை விவரித்து லக்ஷ்மீபுரம்‌ 'நிவாஸாசாரியார்‌ சபர 
பாஷ்ய பூஷணம்‌ எழுதியிருக்கறார்‌. CE! 


44 


CC-O. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


(தைத்திரீய, பிருஹதாரண்யக) வார்த்திகத்தை எழுதினவர்‌ 
யாரென்று பார்த்தால்‌, அவர்‌ பூர்வாசிரமத்தில்‌ ரொம்பவும்‌ 
தீவிரமான பூர்வ மீமாம்ஸைக்காரராக இருந்த ஸுரேச்வரா 
சாரியாளாக இருக்கிறார்‌! இவரே பிற்பாடு கர்மாவிலிருந்து 
ஞானத்துக்கு மாறி, (சங்கர) ஆசார்யாளின்‌ இஷ்யராகி, 
ஆசார்ய பாஷ்யத்துக்கு வார்த்திகம்‌ எழுதினார்‌. பூர்வாசிரமத்‌ 
தில்‌ அவருக்கு மண்டன மிச்ரர்‌ என்று பேர்‌. இந்த வியாஸர்‌, 
ஜைமினி இரண்டு பேரையுமே மண்டனமிச்ரர்‌ திவஸப்‌ பிராம 
ணர்களாக வைத்து ச்ராத்தம்‌ செய்தபோதுதான்‌ ஆசார்யாள்‌ 
அவரிடம்‌ வாதத்துக்குப்‌ போனார்‌ என்பது கதை. 
eee 


ஷி 
கடவுள்‌ 
கொள்கை இல்லை 


ஆசார்யாள்‌ ஏன்‌ மீமாம்ஸகரான மண்டனமிச்ரரிடம்‌ 
வாதச்சண்டை போட வேண்டும்‌? 


மீமாம்ஸையில்‌ ஞானபரமான உத்தர மீமாம்ஸை, கர்ம 
பரமான பூர்வ மீமாம்ஸை என்று இரண்டு இருந்தாலும்‌ 
பொதுவாக மீமாம்ஸை என்றால்‌ பூர்வ மீமாம்ஸைதான்‌ 
என்றேன்‌. அதனால்‌ மீமாம்ஸகர்‌ என்றாலே கர்ம மீமாம்ஸகர்‌ 
தான்‌ என்றாகி விட்டது. அதனால்தான்‌ மண்டன மிச்ரரை 
மீமாம்ஸகர்‌ என்றது. உத்தர மீமாம்ஸை பொதுவில்‌ “வேதாந்‌ 
தம்‌' எனப்படுவதால்‌ உத்தர மீமாம்ஸகர்களான நாம்‌ எல்லோ 
ரும்‌ 'வேதாந்திகள்‌' எனப்படுகிறோம்‌. i 

ஆசார்யாள்‌ வைதிக மதத்தையே திரும்பவும்‌ உயிர்க்க 
கொடுத்து ஸ்தாபனம்‌ பண்ணியவர்‌. இப்படிப்பட்டவர்‌ வேதத்‌ 
துக்கு உபாங்கமாக இருக்கப்பட்ட மீமாம்ஸையை எதற்காக 
ஆகே்ஷபிக்க வேண்டும்‌? 

இதற்குப்‌ பதில்‌ சொல்லுமுன்‌ மீமாம்ஸையாகத்தான்‌ இருக்‌ 
கட்டும்‌, வேறு எந்த சாஸ்திரமாகத்தான்‌ இருக்கட்டும்‌. அது 
எந்த லக்ஷ்யத்தை உத்தேசித்தது என்று பார்ப்போம்‌! 

45 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


=" 


ஒரு சாஸ்திரம்‌ என்றால்‌ அது ஈச்வரனிடம்‌ கொண்டு 
விடவேண்டும்‌. நம்‌ சாஸ்திரங்கள்‌ யாவும்‌ அப்படிப்பட்டனவே 
என்று சொன்னேன்‌. Grammar, Dictionary, யாப்பிலக்கணம்‌ 
இதுகளும்கூட அப்படிப்பட்டவை என்பதால்தான்‌ சதுர்தச 
வித்யா ஸ்தானங்களில்‌ இவற்றை வைத்தார்கள்‌ என்று சொன்‌ 
னேன்‌. இப்போது, பூர்வ மீமாம்ஸையில்‌ உள்ள கடவுள்‌ 
தத்துவம்‌ என்ன? 


இதைத்‌ தெரிந்து கொள்ளும்‌ முன்‌ நம்‌ ஆசார்யாள்‌ 
பூர்ணமாக ஸம்மதித்து பாஷ்யம்‌ பண்ணிப்‌ பிரசாரம்‌ செய்த 
வேதாந்தத்தில்‌ (உத்தர மீமாம்ஸையில்‌), கடவுள்‌ தத்வம்‌ 
எப்படியிருக்கிறதென்று பார்த்து விடலாம்‌. நமக்கு முக்கியம்‌ 
ஆசார்யாள்‌; ஆசார்யாளுக்கு முக்கியம்‌ வியாஸாசார்யாளு 
டைய பிரம்மஸுூத்ரம்‌. அது என்ன சொல்கிறது? 


ஈசுவரன்‌ யார்‌? அவனுக்கு உரிய லக்ஷணங்கள்‌ என்ன?” 
என்பதைப்‌ பற்றி வேதாந்தத்தை விளக்கும்‌ முக்யமான சாஸ்திர 
மாக வியாஸாசாரியாள்‌ பண்ணின பிரம்ம ஸூத்ரம்‌ என்ன 


, சொல்கிறது என்று பார்க்கலாம்‌. 


பிரம்மஸூத்ரம்‌ ஜீவாத்மாவைப்‌ பற்றிச்‌ சொல்கிறபோது, 
“கர்த்தா சாஸ்த்ரார்த்தவத்வாத்‌' என்கிறது. சாஸ்திரங்கள்‌ 
அனேக விதமான கர்மாக்களை ஒரு ஜீவனுக்கு விதித்திருப்ப 
தால்‌ அவன்‌ காரியம்‌ செய்ய அதிகாரம்‌ பெற்ற “கர்த்தா” 
என்று இதற்கு அர்த்தம்‌. ஆனால்‌ ஜீவன்‌ காரியாதிகாரியான 
கர்த்தா மட்டுமேதான்‌; பலனுக்கு அதிகாரியில்லை. அதாவது, 
அவன்‌ தானே தன்‌ காரியங்களுக்குப்‌ பலனைக்‌ கொடுத்துக்‌ 


“ கொள்ள முடியாது. அப்படிக்‌ கொடுப்பது லோகத்தையே 


உண்டு | பண்ணியிருக்கிற BIS கர்த்தாவான ஈச்வரன்தான்‌. 
(இந்த 'கர்த்தா*வை எடுத்துக்‌ கொண்டுதான்‌ அன்னிய மதஸ்தர்‌ 


| களும்‌ 'கர்த்தர்‌' என்கிறார்கள்‌.) ஜீவாத்மாவும்‌ ஒரு இனுஸில்‌ 


கர்த்தாவாயிருந்தாலும்‌ அவன்‌ செய்கிற நல்ல காரியம்‌, தப்புக்‌ 
காரியம்‌ எல்லாவற்றுக்கும்‌ தகுந்தபடி. பலனைக்‌ கொடுப்பது 
பரமாத்மாவான ஈச்வரன்தான்‌! இதையும்‌ பிரம்ம ஸூத்ரம்‌ 


சொல்கிறது - “பலமத உபபத்தே;” என்று. 


கர்ம பலன்களைக்‌ கொடுக்கிற “பல தாதா” ஈச்வரன்‌. 
48 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 
Fleet 


மனோ, வாக்கு, காயங்களினால்‌ நல்லதை நினைக்கிறோம்‌; 
செய்கிறோம்‌. கெட்டதையும்‌ நினைக்கிறோம்‌; செய்கிறோம்‌. 
இவை எல்லாவற்றையும்‌ ஈச்வரன்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்து, 
அந்தந்தக்‌ கர்மத்திற்கேற்ற பலனைக்‌ கொடுக்கிறான்‌. இப்படி, 
கர்த்தாவான ஜீவாத்மாவுக்குப்‌ பலதாதாவாக இருப்பது, 
ஜீவாத்மாக்கள்‌ காரியம்‌ பண்ணும்‌ ஜகத்தின்‌ கர்த்தாவாகவே 
இருப்பது - என்ற இரண்டு லக்ஷணங்கள்‌ ஈச்வரனுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது நம்‌ ஆசார்யாளுடைய 
வேதாந்த மதமாகிய உத்தர மீமாம்ஸைப்படி. 


'£மீமாம்ஸை' என்றே வழங்கும்‌ “பூர்வ மீமாம்ஸை'யில்‌ - 
அதாவது இப்போது நாம்‌ எடுத்துக்‌ கொண்டிருக்கிற வேத 
உபாங்கத்தில்‌ - ஈச்வரனைப்‌ பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? 


நம்‌ தேசத்தில்‌ வேதத்தை அனுசரித்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
மதஸ்தர்களில்தான்‌ ஸாங்கியர்‌, மீமாம்ஸகர்‌ என்ற இரண்டு 
வகையினரும்‌ உள்ளனர்‌. அவர்களில்‌ ஸாங்கிய மதத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌, “ஈச்வரன்‌ ஜகத்துக்குக்‌ கர்த்தா அல்ல' என்று 
தீர்மானம்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 'ஈச்வரன்‌ ஞானஸ்வரூபி. 
இந்த ஜகத்‌ வெறும்‌ கல்‌ மண்ணாலாகிய ஜடப்பொருள்‌. 
ஞானப்‌ பொருள்‌ ஜடப்‌ பொருளுக்குக்‌ காரணமாகாது. 
ஆகவே ஈச்வரனை -ஜகத்துக்குக்‌ கர்த்தா என்று சொல்வது 
தப்பு. ஈச்வரன்‌ கர்த்தாவே AVV என்று ஸாங்கிய மதஸ்தர்‌ 
.நிர்த்தாரணம்‌ பண்ணப்‌ பார்க்கிறார்கள்‌. 


ஜகத்தில்‌ பட்டுக்‌ கொள்ளாமலும்‌, காரியமே இல்லாமலும்‌ 
கேவல (சுத்த) ஞானமாயிருக்கிற ஈச்வரனை ஸாங்கியர்கள்‌ 
“புருஷன்‌' என்பார்கள்‌. இந்தப்‌ புருஷன்தான்‌ நம்‌ ஆசார்யாள்‌ 
முடிந்த முடிவாகச்‌ சொல்லும்‌ நிர்குணப்‌ பிரம்மம்‌. ஆனாலும்‌. 
ஆசார்யாள்‌ இதுவே, மாயையினால்‌ ஸகுணப்‌ பிரம்மமான 
ஈச்வரனாகவும்‌ இருந்து கொண்டு ஜகத்‌ சிருஷ்டி முதல 
வியவகாரங்களைச்‌ செய்வதாகத்‌ தோன்றுகிறது என்று 
"சொல்லி ஸாங்கியர்களை ஆக்பித்தார்‌. 

மீமாம்ஸகர்கள்‌ வேதத்தில்‌ சொல்லியிருக்கும்‌ கர்மானுஷ்டா 
னங்களுக்கு மட்டுமே பிராதான்யம்‌ கொடுப்பவர்கள்‌. ஜகத்‌ 
சிருஷ்டிக்கு ஈச்வரன்‌ கர்த்தாவா இல்லையா?” என்பதைப்‌ பற்றி 

47 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ve 


அவர்கள்‌ எதுவும்‌ சொல்லவில்லை. அவர்களைப்‌ பொறுத்த 
மட்டில்‌ 'இது அவசியமில்லாத விஷயம்‌. ஆனால்‌ “ஈச்வரன்‌ 
பலதாதா AVV என்பதை மீமாம்ஸகர்கள்‌ பலமாகச்‌ சொன்‌. 
னார்கள்‌. இவர்கள்‌ ஐகத்துக்கு ஈசுவரன்‌ கர்த்தாவா, அல்லவா 
என்று சண்டை போடவில்லை. “நாம்‌ செய்கிற நல்ல 
காரியங்களுக்கும்‌ கெட்ட: காரியங்களுக்கும்‌ ஏற்ற பலனைக்‌ 
கொடுக்கிறவன்‌ ஈசுவரன்‌ என்பது தப்பு. அவன்‌ பலதாதா 
அல்ல; அந்தந்தக்‌ காரியமே அதனதன்‌ பலனைக்‌ கொடுத்துக்‌ 
கொள்கிறது” என்றார்கள்‌. 


ஆகவே ஈசுவரனைப்‌ பற்றி நம்முடைய வேதத்திலும்‌ 
பிரம்மஸூத்திரத்திலும்‌ சொன்ன இரண்டு லக்ஷணங்களையும்‌ 
இந்த ஸாங்கிய மதஸ்தர்கள்‌, மீமாம்ஸகர்கள்‌ ஆகிய இரண்டு 
பேரும்‌ ஆளுக்கு ஒன்றாகத்‌ தள்ளிவிட்டார்கள்‌. 


மீமாம்ஸகர்கள்‌ ஈச்வரன்‌ பலதாதா அல்ல என்று சொன்ன 
தற்குக்‌ காரணம்‌, நாம்‌ செய்கிற கர்மாக்களே நமக்குப்‌ பலனை 
அளிக்கின்றன என்று அவர்கள்‌ கருதியதனால்தான்‌. . வேத 
சாஸ்திரங்கள்‌ எந்தக்‌ கர்மாவை அனுஷ்டித்தால்‌ புண்ணியம்‌ 
வரும்‌ என்று சொல்லியிருக்கின்றனவோ அந்தக்‌ கர்மாவை 
அனுஷ்டித்தால்‌ புண்ணியம்‌ வருகிறது. எதைச்‌ . செய்தால்‌ 
பாவம்‌ ஸம்பவிக்கும்‌ என்று அவை சொல்லுகின்றனவோ, 
அதைச்‌ செய்தால்‌ பாவம்‌ ஸம்பவிக்கிறது. இப்படி நாம்‌ 
செய்கிற கர்மாக்களே நமக்குப்‌ பலனை அளிக்கின்றனவே தவிர 
ஈச்வரன்‌ பலதாதா அல்ல என்று இவர்கள்‌ சொன்னார்கள்‌. 


வேதத்தை ஒப்புக்‌ கொண்டிருக்கிற மதங்களுக்குள்ளேயே, 
“ஈசுவரன்‌ ஐகத்துக்குக்‌ கர்த்தா அல்ல. அவன்‌ பலதாதா அல்ல” 


“என்று சொன்ன மதங்கள்‌ இந்த ஸாங்கிய மதமும்‌ மீமாம்ஸக. 


மதமுந்தான்‌! 
அடுத்த புத்தகத்தில்‌... 


வேதம்‌ என்கிற தலைப்பின்கழ்க்‌ கட்டுரைகள்‌ 
தொடர்கின்றன. ்‌ 


6-0. In Public Domain. Digitized by AEDS Research Academy 


Mp 
Pa 


. 
2 
g 
Sr 
4 
Z 
a 
4 


